SNSTITUTEOFTAMIL STUDIES 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த்தாய் 67 - வெளியீடு 


அ . குமாரசாமிப்புலவர் புதுக்கியது 


தண்டியலங்காரம் 


title 


யாவரும் 


யாதும் 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


WTERNATIONAL 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


- மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் 


அ.குமாரசாமிப்புலவர் அவர்கள் 

புதுக்கியது 


தண்டியலங்காரம் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்.பி.ஏ. பி.எட் ,பிண்டி 
இயக்குநர், உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


பாவகம் 


MITEDNA 
Ohts 


CEL SIDD 


MAJITUTE OF THE 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் தலைப்பு : தண்டியலங்காரம் 
நூல் ஆசிரியர் : அ.குமாரசாமிப்புலவர் அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் : 874 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 

: 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 


: 256 


அச்சுப்படிகளின் 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .160 ( ரூபாய் நூற்றி அறுபது மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-29-0 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில் ,எம்.பி.ஏ. பி.எட்.,பி.எச்.டீ. 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் திரட்டும் 
பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள நூல்களைத் 
தமிழ்த்தாய் 67 - பெருவிழா, பிப்ரவரி 2015 இல் வெளியிடும் 
திட்டத்தின் கீழ் , 1926 ஆம் ஆண்டு வெளிவந்துள்ள இந்நூல் 
இப்பொழுது மீட்டுருவாக்கம் 

செய்யப்பெற்று 
வெளியிடப்படுகிறது . 

பைந்தமிழ் நலங்கொண்டு திகழ அணிசெய்வது 
ஐந்திலக்கணம் ஆகும் . அவை எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , 
அணி என்பன . அவற்றுள் அணி என்பது மொழிகளுக் 
கெல்லாம் பொதுவானது . அணியெனினும் அலங்காரம் 
எனினும் ஒன்றே . உடலுக்கு ஆடை ஆபரணங்களைப் போல 
கவிதைக்கு அழகு சேர்க்கும் சிறப்புக் குணமுள்ளது அணி 
அல்லது அலங்காரம் என்பர் . அலங்கார நூல்கள் பல 
எனினும் வடமொழியில் உள்ள காவ்யாதர்சமும் , 
சந்திராலோகமும் , குவலயானந்தமும் தமிழில் 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. காவ்யாதர்சத்தின் தழுவலே 
தண்டியலங்காரம் என்பர் . அணியிலக்கணம் கற்பார்க்கு 
இந்நூலே முதன்மை நூலாகக் கல்வி நிலையங்களிலெல்லாம் 
பின்பற்றப் பெறுகின்றது . இந்நூல் பொதுவியல் , 
சொல்லணியியல் , பொருளணியியல் என மூன்று பகுதிகளை 
உடையது . இவ்வரிய நூல் ஒளியச்சு மூலம் இப்போது மீண்டும் 
எழுச்சி பெறுகின்றது . 


நூல் 


வடமொழிக் காவ்யாதர்சத்தைத் தழுவித் தண்டி 
என்பவரால் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது . பின்னர் நான்காம் 
தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் நிறுவியவராகக் கருதப்படும் 
பாண்டித்துரைத் தேவரின் வேண்டுகோளின்படி 
யாழ்ப்பாணத்துச் சுன்னாகம் அ.குமாரசுவாமிப் புலவரால் 
தருந்திய நிலையில் 

வெளிந்துள்ளது . தமிழில் 
அணியிலக்கணம் பற்றி விரிவாகப் பேசும் 
இஃதொன்றேயாம் . இதனைக் கற்றும் சுவைப்பது 
கன்னித்தமிழின் பெருமையை மேன்மைப்படுத்தும் . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன . தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும் வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன் 
அனைத்துப்பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


தண்டியலங்காரம் 


மூலமும் உரையும் 


இவ்வுரை 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்தின் அக்கிராசனாதிபதியும் 
பாலைவனத்தம் ஜமீந்தாருமாகவிருந்த 

ராஜராஜ ஸ்ரீமாந் 

ராமநாதபுரம் 
பொ . பாண்டித்துரைத் தேவரவர்கள் 

விரும்பியவாறு 


யாழ்ப்பாணத்துச் சுன்னாகம் 
அ . குமாரசுவாமிப்புலவர் 

புதுக்கியது 


இவை 

சன்னாகம் 
கு . அம்பலவாணபிள்ளையால் 
பதிப்பிக்கப்பட்டன 

1928 


முதலாம்பதிப்பு 1903 ; இரண்டாம்பதிப்பு 1926 

( Copyright Registererl ) 


ரண்டாம் பதிப்பு முகவுரை 


இத்தண்டியலங்காரப் புத்துரை , மதுரைத் தமிழ்ச்சங்கத் 
தின் அக்கிராசனாதிபதியும் , தலைமைப் புலவருமாகிய ஸ்ரீமாந் . 
பொ . பாண்டித்துரைத் தேவரவர்கள் விரும்பியவாறு , எமது 
தந்தையாரவர்களால் எழுதிச் சோபகிருது வருடம் வெளி 
யிடப்பட்டது . பிரதிகள் முழுவதும் செலவாயினபடியால் 
இரண்டாம் முறை பதிப்பிக்கும் நோக்கத்துடன் தந்தையா 
ரவர்கள் , இவ்வுரையின் கண்ணே பல திருத்தங்கள் செய் 
தும் புதியன பல சேர்த்தும் எழுதிவைத்தார்கள் . அவ் 
வாறே இவ்விரண்டாம் பதிப்பு எம்மாற் பதிப்பிக்கப்பட்ட 

சிதம்பரம் சைவப்பிரகாச வித்தியாசாலைத் தருமபரி 
பாலகர் திருவாளர் ச . விசுவநாதபிள்ளையவர்கள் 

தமது வித்தி 
யாநுபாலனயந்திரசாலையில் இப்பதிப்பைத் தாமதமின்றி 
அச்சிட்டு வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய ஒழுங்குகள் 
செய்து பெரிதும் உதவி புரிந்தனர் . அவர் நன்றியும் , இந் 
நூலுரையிலுள்ள தூலமுத்திரித வழுக்களைத் திருத்தி உய 
கரித்த எமது சகோதரர் முத்துக்குமாரசுவாமிப்பிள்ளையவர் 
கள் கன்றியும் , எம்மாலும் பிறராலும் கொண்டாடப்படுவன 
வாகும் . 
யாழ்ப்பாணத்துச் 
சுன்னாகம் 

இங்ஙனம் , 
அக்ஷயடு கார்த்திகை கு . அம்பலவாணபிள்ளை 


} 


சிறப்புப்பாயிரம் 


சிதம்பர சைவப்பிரகாசவித்தியாசாலைத் 

தருமபரிபாலகராயிருந்த 
ச . பொன்னம்பலபிள்ளை அவர்கள் 

இயற்றியது 
நிலம்பாவுந் தமிழ்குரவ ரிறையனா 

ரரசுபுரி நேய மிக்க 
நலம்பாவுங் கூடனகர்ச் செழியர்புறர் 

தந்தவா நயமிக் கோங்கப் 
புலம்பாவு மச்சங்க மதுரைநிறீஇ 

வளரிசையிற் புவனி தேய்த்த 
பொலம்பால வனத்தஞ்ச மீன்பாண்டித் 

துரைத்தேவன் புதுக்க வென்ன . 
தண்டிகவி யியற்றுதமி ழலங்காரத் 

துரைபுதுக்கித் தகவிற் றந்தான் 
மண்டுமியற் றமிழ்ப்புலமை வாய்ந்ததனோ 

டாரியமும் வல்லான் கேட்போர் 
கொண்டுளத்திற் றெளிந்திடமெய்ந் நூலுரைகள் 

பாதிக்குங் குரவன் கூர்ந்த 
திண்டிறற்சொல் வன்மைகவி செய்வன்மை 

யவையஞ்சாத் திறமை மேன்மை . 
முன்னாகு மிலக்கணங்க ளமைந்த குணக் 

குன்றறிவின் முதுவோர் . மன்னு 
சுன்னாக நகர்வாசன் , குமாரசா 

மிப்புலவன் றுன்னு மேருக் 
கெந்நாளு மேர்செய்வா ரிலரெனுரைக் 

கரில் பரிப்பித் தெவரு மேத்தப் 
பொன்னாரு மலங்காரக் 

கலங்காரம் 
புரிந்தபுகழ் புகழற் பாற்றோ. 


உள் 


க .20 எ 


க - க 


ள்ளுறை 

பக்கம் 
உபக்கிரமணிகை 

1-8 
தண்டியலங்காரம் மூலமும் 
உரையும் 
தற்சிறப்புப்பாயிரம் 
பொதுவியல் 
பொருளணியியல் 

உ O - கருக 
சொல்லணியியல் 
அருஞ்சொற்றொடர்ப்பொருள் 
கோள் 

உ . அ - உகக 
அருஞ்சொற்பொருள்கோள் 
விஷயக்கிரமசூசிகை ... உஉக - உஉ கா 
அரும்பதவகராதி 

... உஉள் - உஉ அ 
சூத்திரக்கிரமசூசிகை ... 

உஉக -உஙக 


கருச.உமஎ 


உகஎ - உஉ O 


பிழை திருத்தம் 


பச்சம் 


பிழை 


திருத்தம் 


அட 


பலசலிகளாய பலகவிகளாய் 
பெறுதற்கு பொருள் பெறுதற்கு 
கொௗடர் 

சொடர் 
ஆய் , 

ஆய் 
ப்பொதுப்பொரு ( இப்பாகத்தைவிட்டு 
ளாசநின்று 

வாசிக்க ) 
இவ்வணி 

இவ்வணி 
விரொத 

விரோத 
இருவினை இருவினை 
விடகன 

விடாசன 
போலியுவமை போவியுவமை 
வியாபனை 

விபாவனை 


100 


க்கடி 
o 


உ 


உபக்கிரமணிகை 

8 
நிலவுலகத்திலே பல்வேறு வகைப்பட்டுள்ள பிறப்புக்க 
ளெல்லாவற்றுள்ளும் மிக்க பெருஞ்சிறப்புடையது கல்வி 
கேள்விகளாலாகுஞ் சொற்கையறிவினைத் தேடிப் பெறுதற் 
குரிய மக்கட்பிறப்பேயாம் . மக்கட்பிறப்பினைப் பெற்றுங் 
கல்விகேள்விகளாலாகுஞ் செயற்கையறிவினைத் தேடிப் பெற் 
றுக்கொள்ளாதவர் எச்சிறப்புடையராயினும் மிருகமென்றே 
அறிஞரால் இகழப்படுவர் . ஸ்ரீராமபிரானுந் தக்கனவற்றை 
யுந் தகாதனவற்றையும் பிரித்துணராத மக்களை மிருக 
மென்று கூறினர் . 

தக்க வின்ன தகாதன வின்னவென் 
றொக்க வுன்னல ராயி னுயர்ந்துள 
மக்க ளும்விலங் கேமனு வின்னெறி 
புக் வேலவ் விலங்குப்புத் தேளிரே . ( இராமாயணம் ) 

கல்வியறிவினைப் பெற்றுக்கொள்ளாதவர் கண்களுடைய 
ராயினுங் குருடரென்றே கொள்ளப்படுவர் . " கண்ணுடைய 
சென்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லா 
தவர். செல்வாாயினும் வறிஞரென்றே மதிக்கப்படுவர். 
நுண்ணுணர் வின்மை வறுமை யஃதுடைமை - பண்ணப் 
பணைத்த பெருஞ்செல்வம் . " அம்மட்டோ! புண்ணிய பாவங் 
க்ளையும் , இம்மை மறுமைகளையும் பிறவற்றையும் அறியவும் 
மாட்டார்; அடையவும் மாட்டார் . 

இருவிழிகள் வாண்முகத்தி லிருந்தாலும் 

வானிரவி யெழுந்தா லன்றிக் 
கருத்து நிலப் பலபொருளுங் காண்டலரி 
தாமுலகிற் கண்போல் யாரும் 
பெருகிய செல் வமுமறிவும் பெற்றாலு 
நாற்கேள்வி பெறுவார்க்கன்றித் 


2 


உபக்கிரமணிகை 


திருவளர்புண் ணியபாவ மிம்மை மறு 
மையும் வீடுத் தெரியா தன்றே . 

(திருக்குற்றாலப்புராணம் ) 
அறம்பொரு ளின்பமும்.வீடும் பயக்கும் 
புறங்கடை நல்லிசையு நாட்டு - முறுங்கவலொன் 
றுற்றுழியுங் கைகொடுக்குங் கல்வியி னூங்கில்லைச் 
சிற்றுயிர்க் குற்ற துணை . 

( நீதிநெறிவிளக்கம் ) 
இக்கல்வியறிவும் யாவரானும் இலகுவாகப் பெறத்தக்க 
தொன்றன்று ; பற்பல நூல்களையும் பலப்பல நாள்களாக 
வருந்திக் கற்றுப் பெற்றுக்கொளப்படுவதொன்றேயாம் . 
தொட்டனைத் தூறு மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனைத் 
தூறு மறிவு . " கற்கப்படும் நூல்களும் பற்பல தேச பாஷை 
களிலும் பலராலுஞ் செய்யப்பட்டிருக்கின்றன . தமிழ் வழங் 
குந் தேசவாசிகளாகிய நம்மவர்களாற் கற்கப்படுதற்குரியன 
நந் தமிழ்மொழியிலே உறுதிபயப்பனவாயுள்ள நூல்களே 
யாகும் . அவைகளுஞ் சங்கமருவிய சான்றோர் நூல்களும் , 
மற்றைச் சான்றோர் நூல்களுமாகப் பற்பலவாய்ப் பாந்து 
கிடக்கின்றன . நாலடியார் , திருக்குறள் , நான்மணிக்கடிகை 
முதலியனவும் பிறவுஞ் சங்கமருவிய சான்றோர் நூல்களா 
கும் . பெரியபுராணம் , கந்தபுராணம் , பாரதம் , இராமாயணம் 
முதலியனவும் பிறவும் மற்றைச் சான்றோர் நூல்களாகும் . 

இந்நூல்களையெல்லாம் ஐயந்திரிபற எளிதிற் கற்றுணர் 
தற்கு இலக்கணம் , தருக்கம், நிகண்டு முதலிய நூல்கள் 
இன்றியமையாதனவாயுள்ள கருவிகளாகும் . வற்றுள்ளே 
சொற்பொருள்களை முட்டறுத்து விளக்குவது இலக்கணம் . 
இவ்விலக்கணமும் எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி 
என ஐந்து பாகுபாடுடையது . இவ்வைந்தனுள்ளும் பாஷை 
களுக்கெல்லாம் பொதுவாக நின்று அவற்றினைச் சிறப்பிப் 
பது அணியிலக்கணம் , அணியெனினும் 

ணியெனினும்அலங்காரமெனினும் 
ஒக்கும் . வடநூலார் சிலர் சரீரத்திற்கு ஆடையாபாணங்கள் 
போலக் கவிகளுக்குச் சோபையைச் செய்யும் விசேடமாயு 
ள்ள தன்மை தானே அலங்காரம் எனப்படும் என்பர் . அலம் - 
ஆபரணம் , வன்மை , நிறைவு . காரம் - செயல் , செய்வது . 


உபக்கிரமணிகை 


வடமொழியாகிய சங்கதத்திலே அலங்காரம் . 
னுஞ்செயப்பட்டுப் பல நூல்களாய் விரிந்து பரந்து கிடக்கின் 
றது . அவ்வலங்கார நூல்கள் காவ்யாதர்சம் , காவ்யதர்ப்ப 
ணம் , காவ்யப்பிரகாசம் , சரசுவதிகண்டாபரணம் , சாகித்திய 
தர்ப்பணம் , சந்திராலோகம் , சித்திரமீமாஞ்சை , குவலயானந் 
தம் முதலியன. இவற்றுள்ளே காவ்யாதர்சமும் , சந்திராலோக 
முங் , குவலயானந்தமுந் தமிழிலும் பெயர்க்கப்பட்டிருக்கின் 
றன . காவ்யாதர்சஞ் செய்தவர் மஹாகவியாகிய தண்டியா 
சிரியர் . வீரசோழியத்திலே வரும் அணியிலக்கணமும் இக் 
காவ்யாதர்சத்தின் மொழிபெயர்ப்பு தமிழிலே வழங்கும் 
இத்தண்டியலங்காரமும் இதன் மொழிபெயர்ப்பு . இது செய் 
தவருந் தண்டி என்னும் பெயருடைய மற்றொரு பண்டிதர் . 
இவரை அம்பிகாபதியின் மகனென்பாருமுளர் . 

ஐவகை இலக்கணங்களுள்ளே எழுத்துச் சொல் என் 
னும் இலக்கணங்கள் இரண்டிற்கும் நன்னூலும் , பொருளிலக் 
கணத்திற்கு நம்பியகப்பொருளும் வெண்பாமாலையும் , யாப் 
பிலக்கணத்திற்கு யாப்பருங்கலக்காரிகையும் படிக்கப்பட்டு 
வருதல் போல அணிபிலக்கணத்திற்கு இத்தண்டியலங்கா 
ரமே பலராலும் இப்போது படிக்கப்பட்டு வருகின்றது . கந்த 
புராணம் , சேதுபுராணம் , பாரதம் , இராமாயணம் முதலிய 
இலக்கியங்களிலே வரும் வைசித்திரியமான எத்தனையோ கவி 
களின் பொருள்களையெல்லாம் உள்ளவாற்றிதற்குப் பெரிதும் 
உபகாரகமாய் நிற்பதும் இத்தண்டியலங்காரமேயாம் . 

சுளையு டைப்பல வாசினி பூகமாந் துடைவை 
உனைம வர்ச்சினை மருத்தமோ டொழிந்தன பிறவுங் 
ளைத பற்றுமாட் டெறிந்தது கண்ணகன் குடிஞை 
அளவின் மிக்குறு பாணிபெற் றதற்கவை யரிதோ . 

( கந்தபுராணம் ) 
கள்ள மிகுமவுணர் சிந்தையெனுங் காழிரும்பா 
யுள்ள வுருகி யுரைசெழுமா யத்தியின் 
எள்ள வருங்கறைய மேகிரயந் திட்டனவால் 
வெள்ளி மிகப்புணர்க்கின் மேலையுரு நின்றிடுமோ . 

( கந்தபுராணம் ) 
சங்கதம் - சம்ஸ்கிருதம் ; தற்பவம் . 


4 


உபக்கிரமணிகை 


( பொருவில் போரிது போற்பிற வின்மையால் 
இருவர் போர்க்கு மிதர விதாமே 
மருவு நேருப மானம் வகுத்திடப் 
பெருகு காதல் பெறிற்கவி வாணரே . ( சேதுபுராணம் ) 
இவற்றுள்ளே முன்னையன இரண்டும் சிலேடையின் 
முடித்தலாகிய வேற்றுப்பொருள்வைப்பு என்னும் அணி 
பெறச்செய்த கவிகள் . " அளவின் மிக்குறு பாணி பெற்றதற் 
கவையரிதோ என்பதும் , " வெள்ளிமிகப் புணர்க்கின் மேலை 
யுரு நின்றிடுமோ என்பதுஞ் சிலேடையின் முடித்தல் . 
பாணி என்பது நீருக்குங் கைக்கும் , வெள்ளி என்பது சுக் 
கிரனுக்கும் வெண்பொன்னுக்குஞ் சிலேடை . பின்னையதாகிய 
பொருவில்போரிது என்பதன் பொருள் இத்தண்டியலங் 
காரத்திற் கூறப்பட்ட உவமவகையுளொன்றாகிய இதரேத 
ரோவமையின் இலக்கணங்கொண்டறியத்தக்கது . இவ்வாறு 
வருவனவும் எத்தனையோ பல . இவையெல்லாம் அணியிலக் 
கணத்திலே அப்பியாசமில்லாதவர்க்கு எப்படிப் புலப்படும் ? 
இத்தண்டியலங்காரப் பயிற்சியுடையார்க்கு எளிதிற் புலப் 
படாதனவாகா . இவ்வணிகளெல்லாம் இத்தண்டியலங்கார 
திலே பொருளணியியலிலே காணப்படும் . 

இத்தண்டியலங்காரம் பொதுவியல் என்றும் , பொரு 
எனியியல் என்றும் , சொல்லணியியல் என்றும் மூன்று பாகு 
பாடுடையது . பொதுவியலிலே முத்தகம் , குளகம் முதலிய 
கவிவகைகளும் , கவிகளினுள்ளே நின்று அழகு செய்வனவா 
கிய செறிவு , தெளிவு முதலிய குணவகைகளும் பொருளணி 
யியலிலே தன்மை , உவமை முதலிய பொருளணிவகைகளும் , 
சொல்லணியியலிலே மடக்கு வகைகளும் , சித்திரகவிவகை 
களும் , கவிகளிலே வருதற்காகாத வழுக்களுங் கூறப்பட் 
டிருக்கின்றன . பொதுவியலைப் பொதுவணியியலென்பாரு 
முளர் . 

பொருளணியியலிலே சொல்லப்படுமணிகள் முப்பத் 
தைந் தென்னுந் தொகையுடையனவாயினும் ஏறக்குறைய 
ஒவ்வொன்றும் பற்பல பாகுபாடுடையது . எல்லாவற்றுள் 
ளும் உவமையணி வகைகளும் விலக்கணிவகைகளுக் மிகப் 


ரத் 


தண்டியலங்காரம் 


தற்சிறப்புப்பாயிரம் 
சொல்லின் கிழத்தி மெல்லிய லிணையடி 
சிந்தைவைத் தியம்புவன் செய்யுட் கணியே. 


பொதுவியல் 

செய்யுள்வகை 
க . செய்யு ளென்பவை தெரிவுற விரிப்பின் 

முத்தகங் குளகந் தொகைதொடர் நிலையென 
எத்திறத் தனவு மீரிரண் டாகும் . 

இதன்பொருள் - செய்யுளென்று சொல்லப்படுவன 
எத்திறத்தனவும் முத்தகம் , குளகம் , தொகைநிலை , தொடர் 
நிலை என நான்குவகைப்படும் என்றவாறு . 

முத்தகம் 
உ . அவற்றுள் , 
முத்தகச் செய்யுள் தனிநின்று முடியும் . 

இதன்பொருள் - அக்கால்வகையுள்ளே முத்தகச் 
செய்யுளாவது வேறு செய்யுளோடு தொடர்தலின்றி ஒரு 
செய்யுளேயாய்த் தனிநின்று பொருண்முடியப் பெறுவதே 
யாம் என்றவாறு . 
உதாரணம் : 

என்னேய் சிலமடவா ரெய்தற் கெளியவோ 
பொன்னே யாபாயன் பொன்னெடுந்தோள் - முன்னே 
தனவேயென் குளுஞ் சியமடர்தை தோளாம் 

புனவேய் மிடைந்த பொருப்பு . 
எனவரும் . 


தண்டியலங்காரம் 


இச்செய்யுள் ஒன்றேயாய்த் தனிநின்று பொருண்முடி 
ந்தவாற்றிக . 


குளகம் 


கூ . குளகம் பலபாட் டொருவினை கொள்ளும் . 

இதன்பொருள் - குளகமாவது பலகவிகளாய் ஒரு 
வினைகொண்டு முடியப் பெறுவதாகும் என்றவாறு . 
உதாரணம் : 

உப்புடைய முந்நீ ருடன்றுகரை கொல்வ 
தொப்புடைய தானையு ளொருதனிய னாகி 
இப்படி யிறைமக னிருங்களிறு நூற 

அப்படையு ளண்ணறு மழன்றுகளி றுந்தி . 
எனவும் , 

நீடக மிருந்தமிழ னேமிவல னேந்திக் 
கேடக மறுப்பாடு வற்றாவு சேர்ந்தாங் 
கோகெதிர் வட்டமென வொய்யெனவு லம்பிக் 

காடுகவர் தீயின்மிகை சீறுபு வெகுண்டான் . 
எனவும் வரும் . 

இவ்விரு கவிகளுங் குளகமாய் ஒருவினை கொண்டு முடிந் 
தன . வடநூலாருள்ளே அக்கினிபுராணகாரர் தனியே ஒரு 
கவியாய் முடிவது முத்தகம் என்றும் , இருகவிகளோடு கூடி 
யது யுக்குமம் என்றும் , மூன்று கவிகளோடு கூடியது விசேஷ 
கம் என்றும் , நான்கு கவிகளோடு கூடியது கலாபம் என்றும் , 
ஐந்து கவிகளோடு கூடியது குளகம் என்றுங் கூறுவர் . இது 
முத்தகத்திற்கு எதிர் . 

தொகை நிலை 
ச . தோகைநிலைச் செய்யு டோன்றக் கூறின் 

ஒருவ ருரைத்தவும் பல்லோர் பகர்ந்தவும் 
பொருளிடங் காலந் தொழிலெனு நான்கினும் 
பாட்டினு மளவினுங் கூட்டிய தாகும். 


பொதுவியல் 


இதன்பொருள்- தொகைநிலைச் செய்யுளாலது ஒன் 
றனைத் தொடர்தலின்றி ஒருவராற் பாடப்பட்டனவும் பல 
சாற் பாடப்பட்டனவுமாகிப் பொருள் பற்றியும் , இடம்பற்றி 
யும் , காலம்பற்றியும் , தொழில்பற்றியும் , கவகைபற்றியும் , 
அளவிபற்றியும் ஒருங்கு கூட்டப்பட்டதாகும் என்றவாறு . 

தொகைநிலை - சமூகமாய் நிற்றலுடையது . பொருள்பற் 
றிக் கூட்டப்பட்டன புறநானூறு , அகநானூறு முதலியன . 
இடம்பற்றிக் கூட்டப்பட்டன களவழி நாற்பது முதலியன . 
காலம் பற்றிக் கூட்டப்பட்டன கார்நாற்பது முதலியன . தொ 
ழில்பற்றிக் கட்டப்பட்டன ஊஞ்சல் , யானைத்தொமில் 
முதலியன . கவிபற்றிக் கூட்டப்பட்டன கலித்தொகை முத 
லியன . அளவு பற்றிக் கூட்டப்பட்டன பதிற்றுப்பத்து , குறுந் 
தொகை முதலியன . 

ஒருவராற் பாடப்பட்டன திருவள்ளுவர் , கார்நாற்பது 
முதலியன . பலராற் பாடப்பட்டன அகநானூறு , பன்னிரு . 
படலம் முதலியன. 

தொடர் நிலை 
ரு . பொருளினுஞ் சொல்லினு மிருவகை தொடர்நிலை . 

இதன்பொருள் - பொருள்பற்றியுஞ் சொற்பற்றி 
யும் தொடர்நிலைச்செய்யுள் இருவகைப்படும் என்றவாறு , 
தொடர்நிலை - தொடர்ந்துநிற்றலுடையது . இது 

து தொ 
கைநிலைக்கு எதிர் . 

பொருட்டொடர் நிலை 
சு பெருங்காப் பியமே காப்பிய மென்றாங் 
கிரண்டா யியலும் பொருட்டொடர் நிலையே . 

இதன்பொருள் - அவ்விருவகையுள்ளே பொருட் 
பொடர் நிலைச்செய்யுள் பெருங்காப்பியம் என்றும் , காப்பியம் 
என்றும் இரண்டுவகையாகி வழங்கப்படும் என்றவாறு . 

யானைத்தொழிலாவது யானையின் பிறப்பிடம் , அழகு, உயர்ச்ல 
வயசு , குலம் , கொலை முதலியவற்றைக்காட்டி வஞ்சிப்பாவினாற் பாடப்படும் 
பிரபந்தம். . 


{ 


.. 


தண்டியலங்காரம் 


பெருங்காப்பியம் 
எ . பெருங்காப் பியநிலை டேசுங் காலை 

வாழ்த்து வணக்கம் வருபொரு ளிவற்றினொன் 
றேற்புடைத் தாகி முன்வர லியன்று 
நாற்பொருள் பயக்கு நடைநெறித் தாகித் 
தன்னிக ரில்லாத் தலைவனை யுடைத்தாய் 
மலைகட னாடு வளநகர் பருவம் 
இருசுடர்த் தோற்றமென் றினையன புனைந்து 
நன்மணம் புணர்தல் பொன்முடி கவித்தல் 
பூம்பொழி னுகர்தல் புனல்விளை யாடல் 
தேம்பிழி மதுக்களி சிறுவரைப் பெறுதல் 
புலவியிற் புலத்தல் கலவியிற் களித்தலென் 
றின்னன புனைந்த நன்னடைத் தாகி 
மந்திரந் தூது செலவிகல் வென்றி 
சந்தியிற் றொடர்ந்து சருக்க மிலம்பகம் 
பரிச்சேத மென்னும் பான்மையின் விளங்கி 
நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்பக் 
கற்றோர் புனையும் பெற்றிய தென்ப . 

இதன்பொருள் - பெருங்காப்பியமாவது வாழ்த்து , 
வணக்கம் , எடுத்துக்கொண்ட பொருள் என்னும் மூன்றனுள் 
ஒன்றினை ஏற்றுவருதலுடைத்தாகிப் பாயிரத்திலே வருத 
லைப் பொருந்தியும் , நாற்பொருள்களையும் பயக்கும் நீதிநெறி 
களையுடையதாயும் , சிறந்த நாயகன் ஒருவனையுடையதாயும் , 
மலை , கடல் , நாடு , நகர் , பருவம் , சூரியோதயம் , சந்திரோத 
யம் , என்பவைகளையும் , இவைபோன்ற பிறவற்றையும் வர் 
ணித்தலுடையதாகியும் , மணம்புணர்வு , முடிசூட்டு , பொழில் 
விளையாட்டு , புனல் விளையாட்டு , உண்டாட்டு , புதல்வர்ப்பேறு , 
புலவியிற்புலத்தல் , கலவியிற்களித்தல் , என்பவைகளையும் 
இவைபோன்ற பிறவற்றையும் வர்ணித்த நடையுடையதர் 
யும் , மந்திரம் , தூது , மேற்செலவு , போர்புரிதல் , வெற்றிபெ 
றுதல் என்பவைகளைச் சந்திபோலத் தொடர்ந்து வர்ணித்த 
னுடையதாயும் , சருக்கம் , இலம்பகம் , பரிச்சேதம் என்னும் 
பாகுபாடுகளுள் ஒன்றினால் விளங்குதலுடையதாகியும் , மிக்க 


பொதுவியல் 


( ந 


சுவையும் பாவமுமுடைமையால் , யாவரும் விரும்பும்படி கவி 
ஞரால் அலங்கரித்துப் பாடப்படுந் தன்மையுடையதாகும் 
என்றவாறு. 

வாழ்த்து , வணக்கம் , வருபொருள் என்பவற்றுள் ஒன் 
றன்றி இரண்டுவருதலும் , மூன்றும் ஒருங்குவருதலும் வழக் 
காறாகும். முதனூலார் வாழ்த்தினை ஆசி என்றும் , வணக்கத் 
தினை நமஸ்கிரியை என்றும் , வருபொருளை வஸ்து நிர்த்தே 
சம் என்றுங் கூறுவர் . 

முன்வரவு - பாயிரம் . முன்வருதலின் முன்வரவு எனப் 
பட்டது . 

நாற்பொரு ளாவன அறம் , பொருள் , இன்பம் , வீடு 
என்பன. 

தன்னிகரில்லாத் தலைவன் என்பதனால் நாயகன் சிறந் 
தவனாயிருத்தல் வேண்டும் என்பது பெறப்படும் . நாயகனா 
வான் அழகு , இளமை , புகழ் , ஆண்மை , ஆக்கம் , ஊக்கம் , 
அருள் , பிரதாபம் , கொடை , குலம் முதலிய குணங்களுடை 
யவனாய் இருத்தல் வேண்டு மென்று சாகித்திய தர்ப்பண 
காபர் கூறுவர் . சிந்தாமணி என்னும் பெருங்காப்பியத் தலைவ 
னாகிய சீவகனிடத்திலே இக்குணங்கள் பலவமைதலால் அவ 
னைத் தன்னிகரில்லாத் தலைவன் என்பாருமுளர் . 

அருள் வலி யாண்மை கல்வி 

யழகறி விளமை யூக்கந் 
திருமலி யீகை போகக் 

திண்புகழ் நண்பு சுற்றம் 
ஒருவரிவ் வுலகில் யாரே 

சீவக னொக்கு நீரார் 
பெரிதரி திவனைக் கொன்றாய் 
பெறுகெனச் சிறப்புச் செய்தான் . 

(சிந்தாமணி ) 
"பருவ மாவன கார் , கூதிர் , முன்பனி , பின்பனி , இளவே 
னில் , முதுவேனில் என்பன . 


தண்டியலங்காரம் 
இனையன என்பதனால் ஈதிவருணன் , பரிவருணன் , 
கரிவருணனை , சூரியாத்தமனவருணனை , சந்திராத்தமனவரு 
ணனை முதலியனவுங் கொள்ளப்படும் . 

தேம்பிழிமது - தேனாற்சமைக்கப்பட்ட கள்ளு . மதுக் 
களி - உண்டாட்டு . புலவி - காதல்காரணமாக வரும் பிணக்கு . 
கலவி - புணர்ச்சி . மந்திரம் - ஆலோசனை ; அது , நட்பாக்கல் , 
பாகையாக்கல் , மேற்சேறல் , இருத்தல் , பிரித்தல் , கூட்டல் 
என்னும் அறுகுணங்களையுஞ் சிந்தித்தாராய்தல் . 

சந்தி யாவது நாடகலக்கணத்திற் சொல்லப்பட்ட ஒரு 
றுப்பு . அது , முகம் , பிரதிமுகம் , கருப்பம் , விளைவு , துய்த 
தல் என ஐவகைப்படும் . அவற்றுள், முக்மாவது உழவினாற் 
சமைக்கப்பட்ட பூமியுளிட்டவித்துப் பருவஞ்செய்து முளை 
த்து முடிவது போல்வது . பிரதிமுகமாவது அங்ஙனம் 
முளைத்தன் முதலாய் இலைதோன்றி நாற்றும் முடிவது போல் 
வது. கருப்பமாவது அந்நாற்று முதலாய்க் கருவிருந்து 
பெருகித் தன்னுட் பொருள் பொதிந்து முற்றி நிற்பது 
போல்வது . விளைவாவது கருப்பு முதலாய் விரிந்து கதிர்தி 
பாண்டு முற்றிவிளைந்து முடிவது போல்வது . துய்த்தலாவது 
விளைந்த பொருளைக் கொண்டுபோய் உண்டு மகிழ்வது போல் 
வது . இவ்வாறாய சந்திபோல மந்திரம் முதலியனவும் ஒன் 
றனையொன்று தொடர்ந்து பயன் தருவனவாகும் . . சந்தி 
என்பதற்கு ஒன்றினை யொன்று விரும்பித் தொடர்வது 
என்பாருமுளர் . 

சருக்கம் , இலம்பகம் , பரிச்சேதம் என்பன நூற்பிரிவு 
களைப் பொதுவாக உணர்த்தும் நாமங்கள் . படலமென்பது 
மது . பாரதம் முதலியன சருக்கம் என்பதும் , சிந்தாமணி 
முதலியன இலம்பகம் கான்பதும் பெற்றுவந்த காப்பியங்கள் . 
பரிச்சேதம் என்பது பெற்றன வந்துழிக் காண்க. 

நெருங்கியசுவை- இடையீடின்றி நிறைந்தசுவை . சுவை 
வீரம் அச்சம் முதலியனவாகப் பின்னர்க் கூறப்படுவன . 
பாவம் - மெய்ப்பாடு . இதன் விரிவைத் தொல்காப்பியத்து 
மெய்ப்பாட்டியலிற் காண்க . 


பொதுவியல் 


எ 


கம்பராமாயணம் , சிந்தாமணி , கந்தபுராணம் முதலி 

இவ்விலக்கணங்கள் பெரிதுமமைந்த பெருங்காப்பிய 
ங்களாகும் .. 

இதுவுமது 
அ . கூறிய வுறுப்பிற் "சிலகுறைந் தியலினும் 
வேறுபா டின்றென விளம்பினர் புலவர் . 

இதன்பொருள் - முற்சூத்திரத்திற் சொல்லப்பட்ட 
மலைவருணனை , கடல்வருணனை முதலிய உறுப்புக்களுள்ளே 
சிலவுறுப்புக்கள் குறைந்து வருமாயினும் வேறொன்றாகச் 
சொல்லப்படுவதில்லை என்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

எனவே அவற்றுட் சிலவுறுப்புக் குறைந்து வருவதும் 
பெருங்காப்பியம் என்றே கொள்ளப்படும் . அறம் , பொருள் 
முதலியவற்றிற் குறைவுபடலாகாதென்பது வருஞ் சூத்திரத் 
தாற் பெறப்படும் . 

காப்பியம் 
க . அறமுத னான்கினுங் குறைபா டுடையது 
காப்பிய மென்று கருதப் படுமே . 

இதன்பொருள் - அறம் , பொருள் , இன்பம் , வீடு 
என்னும் நான்கனுள் ஒன்றேனும் பலவேனும் குறைவுபடுத் 
லுடையது காப்பியம் என்று கருதப்படும் என்றவாறு . 
இது சிறுகாப்பியம் எனவும்படும் . 

காப்பியநடை 
க 0 . அவைதாம் , 

ஒருதிறப் பாட்டினும் பலதிறப் பாட்டினும் 
உரையும் பாடையும் விரவியும் வருமே . 

இதன் பொருள் - அவ்விருவகைக் காப்பியங்களும் 
ஒருவகைப் பாட்டுக்களானும் , பலவகைப் பாட்டுக்களானும் 
வருதலன்றி உரைப்பாட்டுக் கலந்தும் , பாடை கலந்தும் , வரு 
தலையும் பெறும் என்றவாறு . 


क 


தண்டியலங்காரம் 


பாட்டாவது அடி , தொடை முதலிய உறுப்புக்கள் 
அமைந்து சந்தம் பெற்று வருவது . உரை யாவது பாட்டுப் 
போல அடி , தொடை முதலியன பெறாது சூத்திரம் போலச் 
சென்று சொற்சீரடியான் முடிவது . இலக்கண விளக்கப் 
பாட்டியலுரைகாரர் சொற்சீரடியானிற்ற சூத்திரம் உரைச் 
செய்யுள் என்பதாம் என்றார் . உரைப்பாட்டுக் கலந்து வந்த 
காப்பியம் சிலப்பதிகாரம் முதலியன . பாடை யாவது வழக் 
கத்திற் கதைசொல்வது போலச் சந்தம் முதலியவின்றி 
வரும் வாக்கியவடிவம் . இது கத்திய ரூபம் எனவும்படும் . 

பெருங் காப்பிய நிலை என்னுஞ் சூத்திரம் தொடங்கி 
இச்சூத்திரம் வரையும் பொருட்டொடர்நிலைச் செய்யுள்வகை 
இரண்டுங் கூறி , வருஞ் சூத்திரத்தாற் சொற்றொடர்நிலை 
கூறுகின்றார் . 

சொற்றொடர்நிலை 
கக . செய்யுளந் தாதி சொற்றொடர் நிலையே. 

இதன்பொருள் - ஒரு செய்யுளினந்தம் அடுத்த 
செய்யுட்கு முதலாகிவரத் தொடுக்கப்படுவது சொற்றொடர் 
நிலைச் செய்யுளாகும் என்றவாறு . 

அந்தாதி , கலம்பகம் , மும்மணிக்கோவை முதலியன 
சொற்றொடர்நிலைச் செய்யுளாகும் . 

செய்யுணெறி 
கஉ . மெய்பெறு மரபின் விரித்த செய்யுட்கு 

வைதருப் பம்மே கௌட மென்றாங் 
கெய்திய நெறிதா மிருவகைப் படுமே 

இதன்பொருள் - முன்னர் விரித்துக் கூறப்பட்ட 
செய்யுள்களுக்கெல்லாம் பெறுதற்குரிய முறையாற் பெறப் 
பட்ட நெறிகள் வைதருப்பம் எனவும் , கௌடம் எனவும் 
இருவகைப்படும் என்றவாறு . 

பாடை என்பது நிசைச்சொல் என்று மாறனல்லிகாவுமாகாரீர் 
கூறுவர் . 


பொதுவியல் 


. 


" வைதருப்பம் என்பது விதர்ப்பதேசக் கவிஞரால் 
விரும்பிக் கைக்கொள்ளப்பட்ட நெறி . அது இனிய சொல் 
லும் , இனிய பொருளும் தழுவி வரும் என்பர். கௌடம் 
என்பது கௌடதேசக் கவிஞரால் விரும்பிக் கைக்கொள்ளப் 
பட்ட நெறி . அது கடினமான சொல்லும் கடினமான பொரு 
ளும் தழுவி வரும் என்பர் . இவை யிரண்டும் இலகிலுணரரத் 
தக்க வெளிப்படையான பேதமுடையன . மற்றைய மாகதம் , 
அவந்திகை முதலிய நெறிகள் உணர்தற்கரிய சூக்கும பேத 
முடையன . / நெறி யாவது கவிகளையமைக்கும் இரீதி . இரீதி , 
நெறி , மார்க்கம் என்பன ஒருபொருட்கிளவிகள் . சரசுவதி 
கண்டாபரணம் என்னும் அலங்காரகாமர் இரீதி என்பதற் 
குச் சொற்களியைதற்குக் காரணமான போக்கு என்பர் . 
சொற்களைத் தொடுக்கும் சித்திரம் என்பாருமுளர் . 

வைதருப்பம் 
செறிவே தெளிவே சமநிலை யின்பம் 
ஒழுகிசை யுதார முய்த்தலில் பொருண்மை 
காந்தம் வலியே சமாதி யென்றாங் 
காய்ந்த வீரைங் குணனு முயிரா 
வாய்ந்த வென்ப வைதருப் பம்மே . 

இதன்பொருள் - மேற்கூறப்பட்ட இருவகை நெறி 
களுள்ளே செறிவு முதற் சமாதியீறாகச் சொல்லப்பட்ட பத் 
துக்குணங்களையும் உயிர்போலப் பொருந்தி வருவன வைத 
ருப்பம் என்று சொல்லுவர் என்றவாறு . 

வீரம் , மானம் , வென்றி முதலிய குணங்கள் உயிரைச் 
சிறப்பிப்பது போலச் செறிவு முதலிய குணங்களுங் கவிக் 
ளைச் சிறப்பிப்பனவாம் . இக்குணங்களில்லாத கவிகள் உறுப் 
புக்கள் அமைந்துளவாயினும் சித்திரப்பதுமை போல உயிரில் 
லனவாக எண்ணப்படும் . 

கௌடம் 
கச . கௌட மென்பது கருதிய பத்தொடுங் 

கூடா தியலுங் கொள்கைத் தென்ப . 


. 


தண்டியலங்காரம் 


இதன்பொருள் - கௌடம் என்று சொல்லப்படுவது 
மேலே கூறப்பட்ட செறிவு முதலிய பத்துக்குணங்களோடுங் 
கூடாமல் விபரீதப்பட்டு நடக்குங் கொள்கையுடையதென்று 
சொல்லுவர் என்றவாறு . 

பத்தொடும் என்புழி முற்றும்மையை எச்சவும்மை 
யாக்கிச் சிலவற்றோடு கூடியும் , வருமெனக்கொள்க . சிலவற் 
றோடு சிறிதும் , சிலவற்றோடு பெரிதும் மாறுபட்டு வருமென் 
பாருமுளர் . 

செறிவு 
கரு செறிவெனப் படுவது நெகிழிசை யின்மை . 

இதன்பொருள் - செறிவென்று சொல்லப்படுவது 
நெகிழிசை யில்லாததாய்ச் சொற்கள் ஒன்றையொன்று தழுவி 
இறுக்கமுடையதாகத் தொடுக்கப்படுவது என்றவாறு . 

செறிதல் -இறுகுதல் , நெருங்குதல் . இதனை முதனூலார் 
சிலிட்டம் என்பர் . சிலிட்டம் - ஒன்றையொன்று இறுகத் 
தழுவியது . பெரும்பாலும் வல்லினம் ஒற்றடுத்தும் , அடாதும் 
வருதலும் , நெடில் வருதலுஞ் செறிவுக்குக் காரணமாகும் . 

நெகிழிசை யாவது வல்லினம் வாராது மற்றையினங் 
கள் பெருக்பாலும் வருதலுடையது . 
உதாரணம்: 

சிலைவிலங்கு நீள் புருவஞ் சென்றொசிய நோக்கி 
முலைவிலங்கிற் றென்று முனிவாள் - மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப தனிமை பொறுக்குமோ 

கார்மாலை கண்கூடும் போது . 
எனவரும் . 


கௌடதேசக் கவிஞர் வல்லெழுத்தில்லாததாய் அநுப் 
பிராசமுடையதாய்ப் பெரும்பாலும் ஓரினமுடையதாய் வரு 
வதே செறிவென்று விரும்புவர். அநுப்பிராசம் - முன்வந்த 
எழுத்தே பின்னும் வருவது . 


பொதுவியல் 


உதாரணம் : 

விரவலராய் வாழ்வாரை வெல்வா யொழிவா 
யிரவுலவா வேலை யொலியே - வரவொழிவா 
யாயர்வா யேயரிவை யாருயிரை மீராவோ 

வாயர்வாய் வேயோ வழல் 
எனவரும் . 

இங்கே முன்வந்த எழுத்துக்களே அடிக்கடி வருதலும் 
எல்லாம் இடையினமாயிருத்தலும் அறிக 

தெளிவு 
கசு . தெளிவெனப் படுவது பொருள் புலப் பாடே . 

இதன்பொருள் - தெளிவென்று சொல்லப்படுவது , 
கவியாற் கருதப்பட்ட பொருள் , குறிப்பு மொழியின்றி 
வெளிப்படையாய் விரைவிற் புலப்படுதலுடையதாகும் என்ற 


வாறு . 


பலபொருள் பயக்குந் திரிசொற்களுங் குறிப்பும் வாரா 
மையே தெளிவுக்குக் காரணமாகும் . தெளிவு - களங்கமில்லா 
தது ; வெளிப்படை என்றபடி . இதனை முதனூலார் பிரசாத 
மென்பர் . பிரசாதம் -களங்கமில்லாதது . 
உதாரணம் : 

பிறர்க்கின்னா முற்பகற் செய்யிற் றமக்கின்னா 
பிற்பகற் றானே வரும் . 

( திருக்குறள் ) 
எனவரும் . 

கௌட தேசக்கவிஞர் பொருள் புலப்பாடிலதாயினும் 
விசேடமான பொருளையுணர்த்துஞ் சொல்லாற்றலுடைய 
தாகத் தொடுக்கப்படுவதே சிறப்பெனக் கொள்வர் . 
உதாரணம் : 

பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற் 

செய்யாமை செய்யாமை நன்று . ( திருக்குறள் 
எனவரும் . 


தண்டியலங்காரம் 


3 சமநிலை 
கஎ ..விரவத் தொடுப்பது சமரிலை யாகும் . 

இதன்பொருள் - வன்மை , மென்மை , இடைமை 
என்னும் மூன்றும் ஆதி தொடங்கி அந்தம் வரைக்குஞ் சம 
மாகக் கலந்துவரத் தொடுக்கப்படுவது சமநிலையாகும் என்ற 


வாறு . 


வன்மை - வலிதான எழுத்தாலாய தொடை , மென்மை - 
மெலித 

தான எழுத்தாலாய தொடை . இடைமை - இவ்விரு 
வகை எழுத்துக்களாலுமாய தொடை . வல்லினம் , மெல்லி 
னம் , இடையினம் என்னும் மூவினமும் விரவ என்பாரு 
முளர் . முதனூலுரைகாரர் குறில் , உயிர் முதலியன மென் 
மைக்கும் , நெடில் , உயிர் முதலியன வன்மைக்குங் காரண 
மென்பர் . இதனை முதனூலார் சமதை என்பர் . 


உதாரணம் : 


( சோக மெவன்கொ விதழிபொன் 

றூக்கின சோர்குழலாய் 
மேக முழங்க விரைசூழ் 

தளவங் கொடியெடுப்ப 
மாக நெருங்கவண் டானங் 

களிவண்டு பாடவெங்குச் 
தோகை நடஞ்செயு மன்பர் 

திண்டேரிங்குத் தோன்றியதே . 
எனவரும் . 

கௌடதேசக் கவிஞர் பொருளும் அலங்காரங்களும் 
வன்மை முதலியனவாகி விரவத் தொடுப்பதே சிறப்பெனக் 
கொள்வர் . 
உதாரணம் : 
இடர்த்திறத் தைத்துற பொற்றொடி 

நீயடித் துத்தடித்துச் 
சுடர்க்கொடி திக்களைத் துந்தம் 
மாறத் துடிக்குமைக்கார் 


பொதுவியல் 


மடற்குயிற் கொத்தொளிக் கக்களிக் 

கப்புக்க தோகை வெற்றிக் 
கடற்படைக் கொற்றவன் பொற்கொடித் 

தேரினிக் கண்ணுற்றதே . 
எனவரும் . 

இன்பம் 
கவு . சொல்லினும் பொருளினுஞ் சுவைபட லின்பம் . 

இதன்பொருள் - சொல்லினாலும் , பொருளினா 
லுஞ் சுவையுடையதாகத் தொடுக்கப்படுவது இன்பமாகும் 
என்றவாறு . 

தேனுண்டற்கண் வண்டுகளுக்குண்டாகுங் களிப்புப் 
போலச் சொற்பொருள்களை ஆராய்தற்கண் பண்டிதர்கட் 
குண்டாகும் களிப்புக்குக் காரணமாகக் கவிகளில் அமைந் 
திருக்கும் குணவிசேடமே. ஈண்டுச் சுவை யெனப்பட்டது 

இன்பம் - இனிமையுடையது . இதனை முதனூலார் 
மாதுரியம் என்பர் . மாதுரியம் - மதுரத்தன்மையுடையது . 

வழுவின்மை , செவிக்கினிமையாதல், பிரசித்தி முதலிய 
குணமமைந்த நன்மொழிகளும் மோனைச்சிறப்பும் அமையும் 
படி தொடுத்தல் சொற்சுவைபடற்குக் காரணமாகும் . 
உதாரணம் : 

முன்னைத்தஞ் சிற்றின் முழங்கு 

கடலோத மூழ்கிப் போக 
அன்னைக் குரைப்ப னறிவாய் 

கடலேயென் றலறிப் பேருந் 
தன்மை மடவார் தளர்ந்துகுத்த 

வெண்முத்தர் தயங்கு கானம் 
புன்னையரும் பேய்ப்பப் போவாரைப் 

பேதுறுக்கும் புகாரே யெம்மூர் . 
எனவரும் . 

கௌடதேசக்கவிஞர் மோனை எதுகை முதலியன சிறக் 
தமைந்த தொடையே இன்ப மெனக் கொள்ளுவர் . 


சே 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 


துனிவருகீர் துடைப்பவராய்த் துவள்கின்றேன் 

துணைவிழிசேர் துயிலை நீக்கி 
இனவளைபோ வின்னலஞ்சோர்ர் திடருழப்ப 

விறந்தவர்நாட் டில்லை போலும் 
தனியவர்க ட ளர்வெய்தத் தடங்கமலந் 

தளையவிழ்க்கும் தருண வேனிற் 
பனிமதுவின் பசுந்தாது பைம்பொழிலிற் 
பரப்பிவரும் பருவத் தென்றல் . 


எனவரும் . 

இங்கே இறுதியொழிந்த ஒவ்வொரு சீரிலும் மோனை 
வந்தவாற்றிக . 

அருவருப்பு , நிந்தை , அமங்கலம் முதலியனவாகாத 
நற்பொருளமையத் தொடுத்தலே பொருட்சுவைபடற்குக் 
காரணமாகும் . இது கௌடர்க்குமுடம்பாடு . 
உதாரணம் : 

மானேர் நோக்கின் வளைக்கை யாய்ச்சியர் 
கான முல்லை சூடார் கதுப்பிற் 
பூவைப் புதுமலர் சூடித் தாந்தம் 
அடங்காப் பணைமுலை யிழைவளர் முற்றத்துச் 
சுணங்கின் செவ்வி மறைப்பினு மலர்ந்த 
பூவைப் புதுமலர் பரப்புவர் பூவயின் 
ஆநிரை வருத்தம் வீட மலையெடுத்து 
மாரி காத்த காளை 

நீல மேனி நிகர்க்குமா லெனவே . 
எனவரும் . 

ஒழுகிசை 
கக . ஒழுகிசை யென்பது வெறுத்திசை யின்மை 

இதன்பொருள் - ஒழுகிசையென்று சொல்லப்படு 
வெறுத்திசையிலதாகத் தொடுக்கப்படுவதேயாம் என்ற 


பொதுவியல் 


ஒழுகிசை - செவிக்கினிதாய்ச் செல்லும் மெல்லிசை . 
இதனை முதனூலார் சுகுமாரதை என்பர் . சுகுமாரதை - மிரு 
துத்தன்மை . 

வெறுத்திசை - செறிந்திசைக்குமிசை . வெறுத்தல் - 
செறிதல் . 

மென்மையான எழுத்துக்கள் பலவும் , அவற்றினிடை 
யிடையே வன்மையான எழுத்துக்கள் சிலவுமாக அமையத் 
தொடுத்தல் ஒழுகிசை க்குக் காரணமாகும் . இ . 

து கௌட 
ர்க்கும் உடம்பாடு . 
உதாரணம் : 

இமையவர்கண் மோலி யிணைமலர்த்தாள் சூடச் 
சமயர் தொறுநின்ற தையல்--- சிமய 
மலைமடந்தை வாச மலர்மடந்தை யெண்ணெண் 

கலைமடந்தை நாவலோர் கண் . 
எவைரும். 

உதாரம் 
20. உதார மென்ப தோதிய செய்யுளிற் 

குறிப்பி னொருபொரு ணெறிப்படத் தோன்றல் 

இதன்பொருள் - உதாரமென்று சொல்லப்படுவது 
சொல்லப்பட்ட செய்யுளிலே சொற்களாலன்றிக் குறிப்பினால் 
ஒரு பொருள் முறைப்படத் தோன்றுதலுடையதாகும் என் 
றவாறு . 

உதாரம் - மகத்து , அதிசயம் . இதுவும் கௌடர்க்கும் 
உடம்பாடு , 

குறிப்பு - புத்தியினாலறியப்படுவது. 
உதாரணம் : 

செருமான வேற்சென்னி தென்னுறந்தை யார்தம் 
பெருமான் முகம்பார்த்த பின்னர் - ஒருநாளும் 
பூதலத்தோர் தம்மைப் பொருணசையாற் பாரர்வாங் 

காதலித்துத் தாழ்த்திரப்போர் சண். 
எனவரும் . 


தண்டியலங்காரம் 


இங்கே சோழன் இருப்பவர் வறுமைதீரக் கொடுப்பவன் 
என்பது குறிப்பினாற் றோன்றிய பொருள் . 

உய்த்தலில் பொருண்மை 
உக . கருதிய பொருளைத் தெரிவற விரித்தற் 

குரியசொல் லுடைய துய்த்தலில் பொருண்மை 

இதன்பொருள் - உய்த்தலில் பொருண்மையாவது 
கவியாற் கருதப்பட்ட பொருளை விரைவிற் புலப்படுமா 
விளக்குதற்கு வேண்டுஞ் சொற்களையுடையதாகும் என்ற 


வாறு . 


உய்த்தல் - சொற்களை வருவித்துச் சேர்த்தல் . பொரு 
ண்மை - பொருளுடையது . 

இதனை முதனூலார் அர்த்தவியக்தி என்பர் . அர்த்தம் - 
பொருள் . வியக்தி - விளக்கமுடையது . இதுவுங் கௌடர்க் 
கும் உடம்பாடு . 
உதாரணம் : 

இன் றுமையாண் மாசிலா வாண்முகங்கண் டேக்கற்றோ 
அன்றி விடவரவை யஞ்சியோ - கொன்றை 
உளராவா றோடு மொளிர்சடையீர் சென்னி 

வளராவா றென்னோ மதி . 
எனவரும் . 

இங்கே கருதிய பொருளை விளக்குதற்கு வேண்டுஞ் சொ 
ற்களெல்லாம் வருவிக்கவேண்டாதமைந்திருத்தல் காண்க . 

காந்தம் 
உ 2 . உலகொழுக் கிறவா துயர்புகழ் காந்தம் . 

இதன்பொருள் - காந்தமாவது உலகநடையைக் 
கடவாமல் அநுசரித்துப் பொதுவாக யாவரும் மகிழுமாறு 
உயர்த்துச் சொல்லப்படும் புகழுடைய தேயாம் என்றவாறு. 

காந்தம் - மனத்தினை மகிழ்விப்பது . இது ஒருவரை 
யொருவர் அன்போடுபசரித்தற்கண் பெரிதும் வருமென் 
பாருமுளர் . 


பொதுவியல் 


கஎ 


உதாரணம் : 

ஒருபே ருணர்வுடனே யொண்ணிறையுந் தேய 
வருமே துறவென்பால் வைத்த - ஒரு பேதை 
போதளவு வாசப் புரிகுழல்சூழ் வாண்முகத்துக் 

காதளவு நீண்லேவுங் கண் . 
எனவரும் . 

கௌடதேசக் கவிஞர் உலகநடையைக் கடந்ததேனும் 
கற்பனையால் ஒன்றினை உயர்த்திப் புகழ்தலே அழகென்று 
கூறுவர் . 


உதாரணம் : 


ஐயோ வகலல்குல் சூழ்வருதற் காழித்தேர் 
வெய்யோற் கநேகநாள் வேண்டுமால் - கைபரந்து 
வண்டிசைக்குங் கூந்தன் மதர்விழிகள் சென்றுலவ 

எண்டிசைக்கும் போதா திடம் . 
எனவரும் . 

* வலி 
உங . வலியெனப் படுவது தொகைமிக வருதல் . 

இதன்பொருள் - வலியென்று சொல்லப்படுவது 
தொகைநிலைத்தொடர் அதிகமாக அடுத்தடுத்து வருதலுடை 
யதாகும் என்றவாறு . 

வலி - வன்மையுடையது . இதனை முதனூலார் ஓசம் 
என்பர் . ஓசம் - சாமர்த்தியம் . தொகைநிலை - உருபுமுதலி 
யன வெளிப்படுதலின்றி இரண்டு முதலிய சொற்கள் தொட 
ர்ந்து ஒன்றிநிற்றல் . 
உதாரணம் : 

கானிமிர்த்தாற் கண்பரிப வல்லியோ புல்லாதார் 
மான்னையார் மங்கலநாணல்லவோ - தான 
மழ்ைத்தடக்கை வார்கழற்கான் மானவேற் கிள்ளி 

புழைத்தடக்கை நால்வாய்ப் பொருப்பு . 
எனவரும் . 


. 


கஅ 


தண்டியலங்காரம் 


இங்கே தானமழை என்பது தொடங்கித் தாகை 
நிலை மிகவருதல் காண்க . 

கௌட தேசக் கவிஞர் வல்லெழுத்து மிகவருதலே சிறப் . 
பென்பர் . 


உதாரணம் : 

செங்கலசக் கொங்கைச் செறிகுறங்கிற் சீறடிப்பேர்ப் 
பொங்கரவ வல்குற் பொருகயற்கட் - செங்கனிவாய்க் 
காருருவக் கூந்தற் கதிர்வளைக்கைக் காரிகைத்தாம் 

ஒருருவென் னுள்ளத்தே யுண்டு . 
எனவரும் .. 


சமாதி 
உச உரிய பொருளின்றி யொப்புடைப் பொருண்மேற் 

றரும்வினை புணர்ப்பது சமாதி யாகும் . 

இதன்பொருள் - ஒருபொருட்குரியதாய் வழக் 
கப்பட்ட வினை , தனக்குரிய அப்பொருளிற் புணர்த்தாது 
அதற்கு ஒப்பாந்தன்மையுடைய மற்றொரு பொருண்மேலேற் 
றிச் சொல்லப்படுவது சமாதியாகும் என்றவாறு . 

தி -நன்றாக ஆரோபிக்கப்படுவது . இது கோளடர்க் 
கும் உடம்பாடு , 
உதாரணம் : 

கடுங்கை வயலுழவர் காலைத் தடிய 
மடங்கி யரியுண்ட நீலம்- தடஞ்சோரா 
நீளரிமேற் கண்படுக்கு நீணீ ரவந்தியார் 

கோளரியே றில்விருந்த கோ . 
எனவரும் . இங்கே கண்ணுக்குரிய வினையாகிய கண்படுத்தல் 
நீலமலரின் குவிதற்கண் ஆரோபிக்கப்பட்டவாற்றிக . 


இதுவரையுங் கூறப்பட்ட பத்தும் குணவலங்காரங் 


களாம் . 


பொதுவியல் 


கசு . 


புறநடை 
உரு . ஏற்ற செய்யுட் கியன்ற வணியெலாம் 

முற்ற வுணர்த்தும் பெற்றிய தருமையிற் 
காட்டிய நடைநெறி கடைப்பிடித் திவற்றொடு 
கூட்டி யுணர்த லான்றோர் கடனே . 

இதன்பொருள் - செய்யுளுக்குரிய குணவணிகள் 
எல்லாவற்றையும் முடிவுபெறுமாறு விளக்குதல் கூடாமை 
யின் , இங்கே காட்டப்பட்ட இருவகை நெறிகளையுங் கடைப் 
பிடித்து மற்றைய நெறிகளையும் இவற்றுடன் அமைத்துணர் 
தல் அறிஞர் கடனாகும் என்றவாறு . 

பாஞ்சாலி , மாகதி , ஆவந்திகை , லாடி , வைதர்ப்பி , 
கௌடி எனச் சரசுவதிகண்டாபரணகாரர் நெறி ஆறென்பர் . 
வெளிப்படையான பேதமுடைய வைதர்ப்பி , கௌடி என் 
னும் இரண்டும் இங்கே கூறப்பட்டன . மற்றையனவெல்லாந் 
தம்முள்ளே சூக்கும் பேதமுடையன . அதுபற்றிப் போலும் 
முற்றவுணர்த்தும் பெற்றிய தருமை என்றார் . 


பாருளணியியல் 

சரசுவதிதேவி 
என்னை யுடையாள் கலைமடந்தை யெவ்வுயிர்க்கும் 
அன்னை யுடைய வடித்தளிர்கள் - இன்னளி சூழ் 
மென்மலர்க்கே தங்கு மெனவுரைப்பர் மெய்யில்லா 
வன்மனத்தே தங்குமோ வந்து . 

பொருளலங்காரவகை 
உசு . தன்மை யுவமை யுருவகந் தீவகம் 

பின்வரு நிலையே முன்ன விலக்கே 
வேற்றுப்பொருள் வைப்பே வேற்றுமை விபாவனை 
ஒட்டே யதிசயந் தற்குறிப் பேற்றம் 
ஏது நுட்ப மிலேச நிரனிறை 
ஆர்வ மொழிசுவை தன்மேம் பாட்டுரை 
பரியா யம்மே சமாகித முதாத்தம் 
அரிதுண ரவஙதி சிலேடை விசேடம் 
ஒப்புமைக் கூட்ட மெய்ப்படு விரோதம் 
மாறுபடு புகழ்நிலை புகழாப் புகழ்ச்சி 
நிதர்சனம் புணர்நிலை பரிவருத் தனமே 
வாழ்த்தொடு சங்கீ ரணம்பா விகமிவை 
ஏற்ற செய்யுட் கணியே ழைந்தே . 

இதன்பொருள் - தன்மை என்பது முதற் பாவி 
கம் என்பதீறாகச் சொல்லப்பட்ட முப்பத்தைந்தும் செய் 
யுளுக்குரிய அலங்காரமாகும் என்றவாறு . 

1. தன்மையணி 
உஎ . எவ்வகைப் பொருளு மெய்வகை விளக்குஞ் 

சொன்முறை தொடுப்பது தன்மை யாகும் . 

இதன்பொருள் - எவ்வகைப்பட்ட பொருள்களை 
யும் இயற்கையிலுள்ள உண்மையான பலவகையுந் தோன்ற 


பொருளணியியல் 


உக 


விளக்குஞ் சொற்களாலே முறையே தொடுக்கப்படுவது தன் 
மையணியாகும் என்றவாறு . 

. 
இதனை முதனூலார் சுவபாவோக்தி என்பர் . சுவபா 
வம் - தன்மை . உக்தி - சொல்லுதல் . 
உவு . அதுவே , 

பொருள் குணஞ் சாதி தொழிலோடு புலனாம் . 

இதன்பொருள் - அத்தன்மையணியானது பொ 
ருள் , குணம் , சாதி , தொழில் என்பவைகளோடு புலப்படும் 
என்றவாறு . 

எனவே பொருட்டன்மை , குணத்தன்மை , சாதித் 
தன்மை , தொழிற்றன்மை எனத் தன்மையணி நான்குவகைப் 
படும் என்றாராயிற்று . 

க . பொருட்டன்மை 
பொருளின்கணுள்ள பலவிதமான இயல்புகளை உள்ள 
வாறே அலங்கரித்துக் கூறுவது பொருட்டன்மையாகும் . 


1 


D 


உதாரணம் : 


நீல மணிமிடற்ற னீண்ட சடைமுடியன் 
நூலணிந்த மார்ப னுதல்விழியன் - தோலுடையன் 
கைம்மான் மறியன் கனன் மழுவன் கச்சாலை 

எம்மா னிமையோர்க் கிறை . 
எனவரும் . 

இங்கே கச்சாலையெம்மான் என்பது பொருள்கருதிய 
வாசகம் . நீலமணிமிடறுடைமை முதலியன அப்பொருளின் 
கணுள்ள தன்மைகள் . 

உ . குணத்தன்மை 
குணத்தின்கணுள்ள பலவிதமான தன்மைகளை உள்ள 
வாறே அலங்கரித்துக் கூறுவது குணத்தன்மையாகும் 
உதாரணம் : 

உள்ளங் குளிர வுரோமஞ் சிலிர்த்துரையும் 
தள்ளவிழி நீரரும்பத் தான் மறந்தாள் --புள்ளலைக்குச் 


உஉ 


தண்டியலங்காரம் 


தேந்தா மரைவயல்சூழ் தில்லைத் திருநடஞ்செய் 

பூந்தா மரைதொழுத பொன் . 
எனவரும் . 

இங்கே மறந்தாள் என்பது குணங்கருதிய வாசகம் . 
உள்ளங் குளிர்தல் முதலியன மறத்தலாகிய குணத்தோடு 
நிகழும் அதன் தன்மைகள் . மறத்தற்கண் அக்குணங்கள் 
இயல்பாக நிகழுமாற்றிக . 

கூ . சாதித்தன்மை 
சாதியின்கணுள்ள பலவிதமான தன்மைகளை உள்ள 
வாறே அலங்கரித்துக் கூறுவது சாதித்தன்மையாகும் . 

சாதி யாவது ஒரு நிகரனவாகிய பலபொருள்களுக்குப் 
பொதுவாக நிற்பதோர் தன்மை . 
உதாரணம் : 

பத்தித் தகட்ட கறைமிடற்ற பைவிரியுந் 
ரவி துத்திக் கவைநாத் துளையெயிற்ற - மெய்த்தவத்தோர் 

ஆகத்தா னம்பலத்தா னாரா வமுதணங்கின் 

பாகத்தான் சூடும் பணி . 
எனவரும் . 

இங்கே பாம்பென்னுஞ் சாதியைக் குறித்தலாற் பணி 
என்பது சாதிகருதிய வாசகம் . அகடுடைமை , கறைமிட 
றுடைமை முதலியன அச்சாதியின்கண் இயல்பாயுள்ள தன் 
மைகள் . 

ச . தொழிற்றன்மை 
தொழிலின்கணுள்ள பலவிதமான தன்மைகளை உள்ள 
வாறே அலங்கரித்துக் கூறுவது தொழிற்றன்மையாகும். 
உதாரணம் : 

சூழ்ந்து முான்றணவி வாசர் துதைந்தாடித் 
தாழ்ந்து மறுநுகர்ந்து தாதருந்தும் - வீழ்ந்தபெரும் 
பாசத்தார் நீங்காப் பரஞ்சுடரின் பைங்கொன்றை 

வாசத்தார் நீங்காத வண்டு . 
எனவரும் . 


பொருளணியியல் 


2 . 


இங்கே தாதருந்தும் என்பது தொழில் குறித்த வாச 
கம் .. சூழ்ந்து முரலுதல் முதலியன தாதுண்ணுதற்கண் 
இயல்பாக நிகழுந்தன்மைகள் . 

2. உவமையணி 
உ க . பண்புந் தொழிலும் பயனுமென் றிவற்றின் 

ஒன்றும் பலவும் பொருளொடு பொருள்புணர்த் 
தொப்புமை தோன்றச் செப்புவ துவமை . 

இதன்பொருள் - பண்பும் , தொழிலும் , பயனும் 
என்கின்ற இவைகாரணமாகப் பொருளோடு பொருளை ஒன் 
றும் பலவுமாகப் பொருந்த வைத்து , அவ்விரு பொருட்கும் 
ஒப்புமை தோன்றும்படி சொல்லப்படுவது உவமையணி 
யாகும் என்றவாறு . 

புணர்த்துச் சொல்லப்படும் அவ்விரு பொருள்களு 
ள்ளே , ஒப்புமையறிதற்குக் காரணமாய் நிற்கும் பொருள் 
உபமாகம் எனவும் , அதனால் உபமிக்கப்படும் பொருள் உப 
மேயம் எனவும் சொல்லப்படும் . உபமானத்தினை உவமை 
எனவும் , உபமேயத்தினைப் பொருள் எனவுஞ் சொல்லுவர் . 
இவ்விரு பொருள்களிடத்தும் சமஞ் சொல்லுதற்குக் காரணம 
மாய்ப் பொதுவாயிருக்குந் தன்மை பொதுத்தன்மை எனப் 
படும் இதனை வடநூலார் சாதாரணதர்மம் என்பர் . சாதா 
ரணம் - பொது . தர்மம் - தன்மை . 

க . பண்பு 
பவளம் போற் செந்துவர்வாய் என்பது பண்புகாரண 
மாக வந்த உவமை . 

பண் பாவது பொருட்குணமாய்த் தனக்கு வேறொரு 
குணமில்லதாய் நிற்பது . அது வண்ணம் வடிவு , அளவு முத 
லியன . வண்ணம் வெண்மை , செம்மை முதலாயின . வடிவு 
வட்டம் , சதுரம் முதலாயின . அளவு நெடுமை , குறுமை 
முதலாயின . இங்கே பவளம் உபமாநம் . வாய் உபமேயம் . 
இரண்டற்குஞ் சமஞ்சொல்லற்குக் காரணமான பண்பு 





தண்டியலங்காரம் 


செம்மை யென்னும் வண்ணம் . பொதுத்தன்மையும் அதுவே 
யாம் . போல் என்பது உவமவுருபு . 

உ . தொழில் 
உதாரணம் : 

அறைபறை யன்னர் கயவர்தாங் கேட்ட 

மறைபிறர்க் குய்த்துரைக்க லான் . 
என்பது தொழில் காரணமாக வந்தஉவமை. 

தொழி லாவது , பொருளின் புடைபெயர்ச்சியாய்க் 
காலத்தோடு புலப்படுவது . இங்கே காரணமாய் நின்ற 
தொழில் பிறருக்கறி வித்தல் . 

கூ . பயன் 
உதாரணம் : 

‘ மாரி யன்ன வண்மைத் 

தேர்வே ளாயைக் காணிய சென்மே . 
என்பது பயன்காரணமாக வந்த உவமை . 

பய னாவது செயல் காரணமாகத் தோன்றுங் காரியம் . 
இங்கே மழை பெய்தலும் ஆய் என்பவனுடைய கொடையுஞ் 
செயலாகும் . அச்செயலால் அடையும் பொருள் பயனாகும் . 

பண்பு , தொழில் , பயன் என்பன உவமஞ் செய்யும் 
வழித் தனித்தனி வருதலன்றித் தம்முட் கலந்து வருதலு 
முண்டு. 

விரவியும் வரூஉ மரபின வென்ப 
என்பது தொல்காப்பியம் . 


உவமைவகை 


கூ 0 . அதுவே , 

விரியே தொகையே யிதர விதாம் 
உரைபெறு சமுச்சய முண்மை மறுபொருள் 
புகழ்த னிந்தை நியம மநியமம் 
ஐயக் தெரிதரு தேற்ற மின்சொல் 


பொருளணியியல் 


எய்திய விபரீத மியம்புதல் வேட்கை 
பலபொருள் விகார மோக மபூதம் 
பலவயிற் போலி யொருவயிற் போலி 
கூடா வுவமை பொதுநீங் குவமை 
மாலை யென்னும் பால தாகும் . 

இதன்பொருள் - அவ்வுவமையணி விரியுவமை 
முதல் மாலையுவமையீறாகச் சொல்லப்பட்ட இருபத்து நான்கு 
வகையுடையதாகும் என்றவாறு . 

அதுவே என்பது முற்சூத்திரத்திற் சொல்லப்பட்ட 
இலக்கணமுடையது என்பதனை விளக்கிற்று , 


க . விரியுவமை 
அவற்றுள் , விரியுவமையாவது , பொதுத்தன்மை வெளி 
ப்படையாய் விரிந்து நிற்றலுடையதாகும் . 

இதனை முதனூலார் தர்மோபமை என்பர் . தர்மம் - 
தன்மை . என்றது ; பொதுத்தன்மையை . 
உதாரணம் : 

பால்போலு மின்சொற் பவளம்போற் செந்துவர்வாய் 
சேல்போற் பிறழுந் திருநெடுங்கண்- மேலாம் 
அயல்போற் கொடைக்கைப் புனனாடன் கொல்லி 

அயல்போலும் வாழ்வ தவர் . 
எனவரும் . 

இங்கே பால்போலுமின்சொல் என்பதிலே பால் உப 
மாநம் . " சொல் உபமேயம் . இனிமை பொதுத்தன்மை . அது 

என விகாரமாயிற்று . போலும் உவமவுருபு . சிலர் 
உவமவுருபும் விரியும் என்பர் . பவளம்போற் செந்துவர்வாய் 
முதலியவற்றிலும் இவ்வாறறிக. 


உ . தொகையுவமை 
பொதுத்தன்மை வெளிப்பட்டு வாராமல் ஆராய்ந்துண 
ரும்படி மறைந்து நிற்றலுடையது தொகையுவமையாகும் . 


உசு 


தண்டியலங்காரம் 


இதனை முதனூலார் வஸ்தூபமை என்பர் . பொதுத்தன் 
மையின்றிப் பொருண்மாத்திரங் கூறுதல்பற்றி வஸ்தூபமை 
என்றார் போலும் . தொல்காப்பியர் சுட்டிக் கூறாவுவமம் 
என்பர் . வீரசோழியகாரர் பொருளுவமை என மொழி 
பெயர்ப்பர் . வஸ்து- பொருள் . 
உதாரணம் : 

தாமரை வாண்முகத்துத் தண்டாளம் போன்முறுவல் 
காமரு வேய்புரை தோட் காரிகையீர் - தேமருவும் 
பூங்குழலின் வாசப் பொறைசுமந்து நொந்ததோ 

பாங்குழலுந் தென்றற் பரிசு . 
எனவரும் . 

இங்கே தாமரைவாண்முகத்து என்பதில் செம்மை 
என்னும் பொதுத்தன்மை மறைந்து நின்றது . மற்றையவை 
களிலும் இவ்வாற்றிக. 


கூ . இதரவிதரவுவமை 
ஒன்றற்கொன்று உவமையாய் உயர்வைக் குறிப்பித்துத் 
தொடர்ந்து வருமாறு இரண்டு வாக்கியமாகச் சொல்லப்படு 
வது இதரவிதரவுவமையாகும் . 

எனவே முன் வாக்கியத்திலே உபமானமாய் நின்ற 
பொருள் . உபமேயமாகவும் , உடமேயமாய் நின்ற பொருள் 
உபமாநமாகவும் பின் வாக்கியத்திலே வருமென்பது பெறப் 
படும் . 


இதரவிதரம் - ஒன்றற்கொன்று . இதனை முதனூலார் 
அந்நியோந்நியோபமை என்பர் . சாகித்தியதர்ப்பணகாரர் 
"உபமேயோபமை என்பர் . தொல்காப்பியர் தடுமாறுவமம் 
என்பர் . உதாரணம் : 

களிக்குங் கயல்போலு நின்கணின் கண்போற் 
களிக்குங் கயலுங் கனிவாய்த் - தளிர்க்கொடியே 
தாமரை போன் மலரு நின்முக நின்முகம் போற் 

நாமரையுஞ் செவ்வி தரும் . 
எனவரும் . 


பொருளணியியல் 


இங்கே களிக்குங் கயல்போலு நின்கண் என்பது ஒரு 
வாக்கியம் . நின் கண்போற் களிக்குங் கயலும் என்பது அத 
னைத் தொடர்ந்த மற்றை வாக்கியம் . இத்தொடரிலே கயல் 
கண் என்னும் இருபொருள்களும் ஒன்றற்கொன்றுவமை 
யாய் அழகு செய்தன .. பின்வருங் கவியும் இதனைப் புலப் 
படுத்தும் . உதாரணம் : 

பொருவில் போரிது போற்பிற வின்மையால் 
இருவர் போர்க்கு மிதா விதரமே 
மருவு நேருப மானம் வகுத்திடப் 

பெருகு காதல் பெறிற்கவி வாணரே . (சேது புராணம் 
எனவரும் . 


ச. சமுச்சயவுவமை 
இத்தன்மையானன்றி மற்றும் அத்தன்மையானும் இப் 
பொருளை இப்பொருளொக்கும் என்று இரண்டு மூன்று முத 
லிய தன்மைகள் ஒருங்கு கூட்டிக் காரணமாகச் சொல்லப்படு 
வது சமுச்சயவுவமையாகும் . 

சமுச்சயம் - இரண்டு மூன்று முதலியவைகளின் கூட்டம் . 
உதாரணம் : 

அளவே வடி வொப்ப தன்றியே பச்சை 
• இளவேய் நிறத்தாலு மேய்க்கும் - ஓளவேய் 
கலைக்குமரி போர்துளக்குங் காரவுணர் வீரர் 

தொலைக்குமரி யேறுகைப்பா டோள் . 
எனவரும் . 

இங்கே இளமூங்கில் உபமானம் . துர்க்கை தோள் உப 
மேயம் . அளவு , வடிவு , நிறம் என்பன இரண்டன் கண்ணும் 
ஒப்பவுள்ளனவாகச் சேர்த்துச் சொல்லப்பட்ட தன்மைகள் . 


ரு . உண்மையுவமை 
பூரணமாய் வெளிப்பட்டுப் புலப்பட்ட ஒப்புமையினாலே 
உண்மையுணர்ந்து உபமானத்தை மறுத்து இதுவே உண்மை 
யென்று உபமேயத்தைக் கூறுவது உண்மையுவமையாகும் . 


க.அ 


தண்டியலங்காரம் 


. 


உபமேயத்தை உள்ளவாறுணராமல் அதற்கொப்புமை 
யுடைய மற்றொரு பொருளென்று -- கருதியிருந்த விபரீ 
வுணர்ச்சியே இவ்வாறு கூறுதற்குக் காரணமாகும் . 

இதனை முதனூலார் தத்துவாக்கியாநோபமை என்பர் . 
தத்துவம் - உண்மை . ஆக்கியாநம் - சொல்லுதல் . 
உதாரணம் : 

தாமரை யன்று முகமேயீ திங்கிவையுங் 
காமரு வண்டல்ல கருநெடுங்கண் - டேமருவு 
வல்லியெனி லல்ல ளிவளென் மனங்கவரும் 

அல்லி மலர்க்கோதை யாள் . 
எனவரும் . 

இங்கே தாமரை , வண்டு , வல்லி என்பன மறுத் 
துரைக்கப்பட்ட உபமானங்கள் . முகம் , கண் , பெண் என் 
பன உண்மை என்று சொல்லப்பட்ட பொருள்கள் . 


சு மறுபொருளுவமை 
யாதேனும் ஒரு பொருளைச் சொல்லக் கருதிய தன்மை 
யோடும் முன் ஒருவாக்கியத்திலே சொல்லி முடித்துப் பின் 
ஒரு வாக்கியத்திலே அத்தன்மையுடையதாகச் சொல்லி 
முடிக்கும் எதிர்ப்பொருளினால் அப்பொருட்கொப்புமை 
தோன்றுமா றொரு தொடரிற் சொல்லப்படுவது மறுபொரு 
ளுவமையாகும் . 

பொதுத்தன்மை ஒன்றேயாயினும் இருவாக்கியங்களி 
னும் வெவ்வேறு வரல்வேண்டும் என்பது சாகித்தியதர்ப் 
பண்காரர் கருத்து . 

மறுபொருள் - எதிர்ப்பொருள் . இதனை முதனூலார் 
பிரதிவஸ்தூபமை என்பர் . பிரதி - எதிர் . வஸ்து பொருள் . 
வீரசோழியகாரரும் எதிர்ப்பொருளுவமை என்பர் . 
உதாரணம் : 

அன்ளைபோ லெவ்வுயிருந் தாங்கு மாபாயா 
பின்னையா ரொப்பார் நிலவேர்தர் - அன்னதே 


பொருளணியியல் 


வாரி புடைசூழ்ந்த வையகத்திற் கில்லையாற் 

சூரியனே போறுஞ் சுடர் . 
எனவரும் . 

இங்கே முன்னிரண்டடியும் ஒருவாக்கியம் . பின்னிரண் 
டியும் ஒருவாக்கியம் . முன்வாக்கியத்திலே வைக்கப்பட்ட 
பொருள் அநபாயன் என்பது . பின்வாக்கியத்திலே எதிராக 
வைக்கப்பட்ட பொருள் சூரியன் என்பது . ஆரொப்பார் 
என்பதினாலும் , போலுஞ்சுடரில்லை என்பதினாலும் பெறப் 
பட்ட ஒப்பின்மை பொதுத்தன்மை . பின்வருவதுமிது . 
உதாரணம் : 

அறையு மாடாங் கும்படப் பிள்ளைகள் 
தறையிற் கீறிடிற் றச்சருங் காய்வரோ 
இறையு ஞானமி லாதவென் புன்கவி 

முறையி னூலுணர்ந் தாரு முனிவரோ . ( இராமாயணம் ) 
எனவரும் . 


எ . புகழ்தலுவமை 
உபமேயத்தினை வாளாவிடுத்து யாதேனும் ஒரு மேன் 
மை காட்டி உபமானத்தினைப் புகழ்ந்து சொல்லுவது புகழ் 
தலுவமை யாகும் 

உப்மேயம் புகழப்பட்டிலதாயினும் ஒப்புமையாற் பெ 
ருஞ்சிறப்படையும் . 

இதனை முதனூலார் பிரசஞ்சோபமை என்பர் . பிர 
சஞ்சா -துதி . உதாரணம் : 

இறையோன் சடைமுடிமே லெந்நாளுந் தங்கும் 
பிறையேர் திரு நுதலும் பெற்ற - தறைகடல்சூழ் 
பூவலயந் தாங்கு மரவின் படம் புரையும் 

பாவைநின் னல்குற் பரப்பு . 
எனவரும் . 

இங்கே பிறை யும் , அரவின்படமும் புகழ்ந்து சொல் 
லப்பட்ட உபமானங்கள் . பிறைக்குச் சிவன் சடையிலிருத் 
தலும் , அரவின்படத்திற்குப் பூமியைத் தாங்குதலுஞ்சொல் 


ALO 


தண்டியலங்காரம் 


லப்பட்ட புகழ்ச்சியாகும் . நுதலும், அல்குற்பரப்பு ம் உப 
மேயங்கள் . 


வு . நிந்தையுவமை 
உபமேயத்தினை உயர்த்தி உபமானத்தினை நிந்தித்துச் 
சொல்லுவது நிந்தையுவமையாகும் . 

நிந்தை - இகழ்ச்சி . 
உதாரணம் : 

மறுப்பயின்ற மாமதியு மாமதிக்குத் தோற்கும் 
நிறத்தலரு நேரொக்கு மேனுஞ் - சிறப்புடைத்துத் 
தில்லைப் பெருமா னருள்போற் றிருமேனி 

முல்லைப்பூங் கோதை முகம் . 
எனவரும் . இங்கே சந்திரனுந் தாமரைப்பூவும் நிந்தை 
யுடையனவாகச் சொல்லப்பட்ட உபமானங்கள் . சந்திரனு 
க்கு மறுவிருத்தலும் , தாமரைப்பூவிற்குச் சந்திரனைக் கண்டு 
குவிதலும் நிந்தையாகும் . முகம் உபமேயம் . 


க . நியமவுவமை 
உபமானங்களைப் பலவாகக் கூறுதலால் உயர்வு பிறவா 
தென்று கருதி அவற்றுள்ளே சிறந்ததொன்றினை நிச்சயித் 
துக் கொண்டு இதுவே இப்பொருளுக்கு உபமானமாகு 
மென்று தேற்றேகாரத்தோடு சொல்லுவது நியமவுவமை 
யாகும் . 

நியமம் - நிச்சயம் . 


உதாரணம் : 


தாதொன்று தாமரையே நின்முக மொப்பதுமற் 
றியாதொன்று மொவ்வா திளங்கொடியே - மீதுயர்த்த 
சேலே பணியப் புலியுயர்த்த செம்பியர்கோன் 

வேலே விழிக்கு நிகர் . 
எனவரும் . இங்கே தாமரை யும் , வேலும் தேற்றே 
காரத்தோடு 

நியமஞ்செய்த உபமானங்கள் , முக மும் , விழி 
யும் உபமேயங்கள் . 


பொருளணியியல் 


கூக 


க 0 . அநியமவுவமை 
இதுவே இப்பொருளுக்கு உபமானம் ; இதுபோலச் 
சிறந்த வேறொன்றுளதாயின் ,அதுவுமாகும் எனச் சொல் 
லப்படுவது அநியமவுவமையாகும் . 

அநியமம்- நிச்சயமின்மை . 
உதாரணம் : 

கவ்வை விரிதிரை நீர்க் காவேரி நன்னாட்டு 
மவ்வல் கமழுங் குழன் மடவாய் - செவ்வி 
மதுவார் கவிரேநின் வாய்போல்வ தன்றி 

அதுபோல்வ துண்டெனினு மாம் . 
எனவரும் . 

இங்கே முருக்கம்பூ உபமாநம் . வாய் உபமேயம் . 
அதுபோல்வ துண்டெனினுமாம் என்பதனால் அவ்வும் 
மானம் அநியமமாயிற்று . 


கக . ஐயவுவமை 
பொருள் இது என்றும் உபமானமிது என்றும் நிச்சயம் 
பெறாமல் இரண்டையுங் கருதி அதுவோ இதுவோ என்று 
ஐயப்பாடுற்றுச் சொல்லுவது ஐயவுவமையாகும் . 

ஐயம் - பலதலையாயவுணர்வு. 

இதனை முதனூலார் சஞ்சயோபமை என்பர். சஞ்ச 
யம் - ஐயம் . சித்திரமீமாஞ்சாகாரர் இதனைச் சந்தேகாலங்கா 
ரம் என வேறொன்றாகக் கூறுவர் . 
உதாரணம் : 

தாதளவி வண்டு தடுமாறும் தாமரைகொல் 
மாதர் விழியுலவு வாண்முகங்கொல் - யாதென் 
றிருபாற் கவர்வுற் றிடை யூச லாடி 

ஒருபாற். படாதென் னுளம் . 
எனவரும் . 

இங்கே தாமரை க்கும் முக த்திற்குமுள்ள ஒப்புமை 
யன்றித் தாமரையிலுலாவும் வண்டு க்கும் , முகத்திலுலாவுங் 


தண்டியலங்காரம் 


கண்ணுக்கு முள்ள ஒப்புமையும் ஐயப்படுதற்குக் காரணமா 
யிற்று . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

வாளார் மதிமுகத்த வாளோ வடுப்பிளவோ 
தாளார் கழுநீரோ நீலமோ தாமரையோ 


கோளார்ந்த கூற்றமோ கொல்வான் றொடங்கினவே . 
எனவரும் . 

(சிந்தாமணி ) 


S 


கஉ . தேற்றவுவமை 
ஐயம் நீங்கித் தெளிந்த பின் இதுவேயாம் என்று கார 
ணங்காட்டிச் சொல்லப்படுவது தேற்றவுவமையாகும் . 

இவ்வாறு கூறுதலே உபமானோபமேயங்களின் ஒப்பு 
மையைப் புலப்படுத்தும் . தேற்றமாவது ஐயத்தின் பின்னே 
தோன்றும் நிச்சயவுணர்வு . இதனை முதனூலார் நிர்ணயோ 
பமை என்பர் . நிர்ணயம் - நிச்சயம் , 
உதாரணம் : 

தாமரை நாண்மலருந் தண்மதியால் வீறழியுங் 
காமர் மதியுங் கறைவிரவு - மாமிதனாற் 
பொன்னை மயக்கும் பொறி சுணங்கி னாண்முகமே 

என்னை மயக்கு மிது . 
எனவரும் . 

இங்கே ஐயம் நீங்கித் துணியப்பட்ட பொருள் முகம் . 
இதற்கும் உண்மையுவமைக்கும் பேதம் யாதோவெனின் ; 
இஃது ஐயவுணர்வு காரணமாகத் தோன்றும் . அது மயக்க 
வுணர்வு காரணமாகத் தோன்றும் . 


ககூ . இன்சொலுவமை 
உபமேயத்தினின்றும் உபமானத்துக்கோர் உயர்வுகூறி 
அவ்வுயர்வுடையதாயினும் அதற்கொப்பாவதன்றி உயர்ந்த 
தாகாதெனச் சொல்லுவது இன்சொலுவமையாகும் . 

இதனை முதனூலார் சபேமை என்பர் . சடு- பிரியவாக் 
இயம் , 


பொருளணியியல் 


உதாரணம் : 

மான்விழி தாங்கு மடக்கொடியே நின்வதனம் 
மான் முழு துந்தாங்கி வருமதிய - மானாலும் 
முற்றிழை நல்லாய் முகமொப்ப தன்றியே 

மற்றுயர்ச்சி யுண்டோ மதிக்கு . 
எனவரும் . 

இங்கே மானின் உறுப்புக்களுள் ஒன்றாகிய விழியைத் 
தாங்குமுகம் உபமேயம் . மான் முழுதுந் தாங்கிவரு மதியம் 
உபமானம் . விழி முதலிய மானின் உறுப்புக்களெல்லாந் 
தாங்கி என்பது போதர மான் முழுதுந் தாங்கி என்றது 
உபமானத்துக்கு விசேடமாகக் கூறிய உயர்ச்சி . 


கச . விபரீதவுவமை 
ஒரு பொருளுக்குப் பண்டைக்காலந் தொட்டுப் பலரா 
னும் வழங்கிவரப்பட்ட உபமானத்தை அப்பொருளுக்கே 
உபமேயமாக்கி விபரீதமாகச் சொல்லுவது விபரீதவுவமை 
யாகும் . 

இதனை முதனூலார் விபரியாசோபமை என்பர் . விபரி 
யாசம் - அடிதலை தடுமாற்றம் . குவலயானந்தகாரர் பிரதீபா 
லங்காரம் என்பர் . 
உதாரணம் : 

: 
திருமுகம் போன்மலருஞ் செய்ய சமலம் 
கருநெடுங்கண் போலுங் கயல்கள் - அரிவை 
இயல்போலு மஞ்ஞை யிடைபோலுங் கொம்பர் 

மயல்போலும் யாம்போம் வழி . 
எனவரும் . 

முகம் முதலியவைகட்கு முறையே உபமானங்களாய் 
வழங்கி வர்ப்பட்ட தாமரை முதலியன அவ்வழக்கிற்கு 
மாறாக உபமேயங்களாய் இங்கே நின்றன . பின்வருவதுமிது . 
உதாரணம் : 

மங்கையர் குறங்கென வகுத்த வாழைகள் 
அங்கவர் கழுத்தெனச் கமுக மார்த்தன 


கூச 


தண்டியலங்காரம் 


தங்கொளி முறுவலிற் றாம் நான்றன 
கொங்கையி னிரைந்தன கனக கும்பமே . ( இராமாயண 

ணம் ) 
எனவரும் . 


கரு . இயம்புதல் வேட்கையுவமை 
குணமேயாயினுமாக , குற்றமேயாயினுமாக , இப்பொ 
ருள் இப்பொருளுக்கு உபமானமாகும் என்று கூறுதற்கு 
என்மனம் விரும்புகின்றதென்று சொல்லி முடிக்கப்படுவது 
இயம் தல் வேட்கையுவமையாகும் . 

இதனை முதனூலார் ஆசிக்கியாசோபமை என்பர் . 
ஆசிக்கியாசம் - சொல்ல விரும்பியது . 
உதாரணம் : 

நன்றுதி தென்றுணரா தென்னுடைய நன்னெஞ்சம் 
பொன்றுதைந்த பொற்சுணங்கிற் பூங்கொடியே - மன்றன் 
மடுத்ததைந்த தாமரைநின் வாண்முகத்திற் கொப்பென் 

றெடுத்தியம்ப வேண்டுகின்ற தின்று . 
எனவரும் . 

இங்கே எடுத்தியம்ப வேண்டுகின்ற தின்று என்பத 
னால் முகத்திற்குத் தாமரையோடு உபமிக்கப்படுந்தன்மை 
பெறப்படினும் நன்று தீ தென்றுணராது என்பது மனத் 
திற்கு மகிழ்ச்சியை விளைவிக்கும் ஆச்சரியத்தை உண்டாக் 


கிற் 


கசு . பலபொருளுவமை 
ஒருபமேயத்திற்குப் பலபொருள்கள் உபமானமாகச் 
சொல்லப்பட்டு அதிசயம் விளைத்து நிற்பது பலபொருளுவ 
மையாகும் . 

இதனை முதனூலார் வெகூபமை என்பர் . வெகு - 
மூன்று முதலிய பலவற்றோடு கூடியது . 


உதாரணம் : 


வேலுங் கருவிளையு மென்மானுங் காவியும் 
சேலும் வடுவகிருஞ் செஞ்சரமும் - போலுமால் 


பொருளணியியல் 


கூரு 


தேமருவி யுண்டு சிறைவண் டறைகூந்தற் 

காமருவு பூங்கோதை சண் . 
எனவரும் . 

இங்கே கண் என்னும் ஒருபமேயத்திற்கே வேல் , 
கருவிளை , மான் முதலிய பலபொருள்கள் உபமானபாகச் 
சொல்லப்பட்டன . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

மதியிலா விசும்புஞ் செவ்வி மணமிலா மலருந் தெண்ணீர் 
ஈதியிலா நாடுஞ் செம்பொ னரம்பிலா ! நாத யாழும் 
நிதியிலா வரழ்வுந் தக்க நினைவிலா நெஞ்சும் வேத 
விதியிலா மகமும் போன்ற வீடுமனிலாத சேனை . 

(பாரதம் ) 
எனவரும் . 

கள . விகாரவுவமை 
உபமானத்தின் விகாரமே உபமேயமென்று சொல்லு 
வது விகாரவுவமையாகும் . 

இதனை முதனூலார் விக்கிரியோபமை என்பர் . விக்கி 
ரியா - விகாரம் , அது ஒருவிதமாயிருந்த வஸ்து வேறொரு 
விதமாகத் திரிதல் . 
உதாரணம் : 

சீத மதியி னொளியுஞ் செழுங்கமலப் 
போதின் புதுமலர்ச்சி யுங்கொண்டு - வேதாத்தன் 
கைம்மலரா னன்றிக் கருத்தால் வகுத்தமைத்தான் 

மொய்ம்மலர்ப்பூங் கோதை முகம் . 
எனவரும் . 

இங்கே சந்திரனுந் தாமரைப்பூவும் உபமானம் . அவற் 
றின் ஒளியும் மலர்ச்சியுங்கொண்டு படைத்தான் எனவே உப 
மேயமாகிய முகம் அவற்றின் விகாரமாயிற்று . 


கவு . மோகவுவமை 
உபமானோபமேயங்களை உள்ளவாறுணராமல் மயக்கத்தி 
னாற் கூறுவது மோகவுவமையாகும் . 


நடசு 


தண்டியலங்காரம் 


மோகம் - மயக்கம் , அறிவின்மை . 
உதாரணம் : 

கயல்போலு மென்று நின் கண்பழிப்பல் கண்ணின் 
செயல்போற் பிறழுந் திறத்தாற் - கயல்புகழ்வல் 
ஆரத்தா னோமருங்கு லந்தரள வாண்முறுவல் 

ஈரத்தா லுள் வெதும்பும் யான் . 
எனவரும் . 

இங்கே கயல் போன்றதனாற் கண் ணுக்குப் பழிப்பும் 
கண் போன்றதனாற் கய லுக்குப் புகழ் வுங் கூறியது மயக்க 
மேயாம் . ஒப்புமை குறிப்பாலுணரப்படும் . 


ககூ . அபூதவுவமை 
உள்ளதாகாத ஒன்றினை ஒரு பொருளுக்கு உபமான 
மாக்கிச் சொல்லுவது அபூதவுவமையாகும் . 

அபூதம் - இல்லாதது , அசத்தியம் . 


உதாரணம் : 


எல்லாக் கமலத் தெழிலுந் திரண்டொன்றின் 
வில்லேர் புருவத்து வேனெடுங்கண் - நல்லார் 
முகம்போலு மென்ன முறுவலித்தார் வாழும் 

அகம்போலு மெரதகம் . 
எனவரும் . 

இங்கே எல்லாக் கமலத் தெழிலுந் திரண்டொன்றின் 
என்பது உபமானம் . திரண்டொன்றுதல் இல்லதாதலின் 
அபூதமாயிற்று . உதாரணம் : 

கருமுகி நாமரைக் காடு பூத்துர் 
டிருசுட ரிருபுறத் தேந்தி யேடவிழ் 
திருவொடும் பொலியவோர் செம்பொற் குன்றின் மேல் 
வருவபோற் கறுழன்மேல் வந்து தோன்றினான் . 

( இராமாயணம் ) 
என்பதும அது . 


பொருளணியியல் 


எ 


20. பலவயிற்போலியுவமை 
ஒரு வாக்கியப் பொருளினாலே மற்றை வாக்கியப் 
பொருள் உபமிக்கப்படுவதாகப் பலவிடங்களிலே உவமவுருபு 
வெளிப்பட்டு நிற்க வருவது பலவயிற் போலியுவமையாகும் . 

பலவயிற் போலி - பலவிடங்களிற் போலென்னுஞ்சொல் 
லுடையது . இதனை முதனூலார் அநேகேவசத்தம் என்பர் . 
அநேக - பல . இவ - போல . சத்தம் - சொல் . வாக்கியம் - 
சொற்கூட்டம் . உதாரணம் : 

மலர்வாவி போல்வரான் மாதர் கமல 
மலர்போலு மாதர் வதனம் மலர்சூழ் 
அளிக்குலங்கள் போலு மளக மதனும் 

களிக்குங் கயல்போலுங் கண் . 
எனவரும் . 

இங்கே வாவி , கமலமலர் , மலர்சூழளிக் குலங்கள், அத 
னுட்களிக்குங்கயல் என்னும் வாக்கியப் பொருளினாலே 
மாதர் வதனம் , அளகம் , கண் என்னும் மற்றை வாக்கியப் 
பொருள் உபமிக்கப்பட்டன . போல் என்னும் உவமவுருபும் 
பலவிடங்களில் வந்தது . பின்வருமது மிது . 


பட் 


உதாரணம் : 


மிக்க தாருக வனத்தினை யொத்தது விசும்பிற் 
றொக்க பேரிருண் மாதரொத் தனவுடுத் தோற்றஞ் 
செக்க ரீசனை யொத்ததொண் போனகஞ் செறிந்த 
கைக்க பாலம் தொத்தது கதிரிளம் பிறையே . 

( கந்தபுராணம் ) 
எனவரும் . 


உக . ஒருவயிற்போலியுவமை 
ஒரு . வாக்கியப்பொருளினாலே மற்றொரு வாக்கியப் 
பொருள் உலமிக்கப்படுவதாக ஓரிடத்தின் மாத்திரம் உவம 
வுருபு வெளிப்பட்டு நிற்றலுடையதாய் வருவது ஒருவயிற் 
போலியுவமையாம் . 


தண்டியலங்காரம் 


ஒருவயிற்போலி - ஓரிடத்தில் போல் என்னும் உவும் 
வுருபுடையது . இதனை முதனூலார் எகேவசத்தம் என்பர் . 
ஏக - ஒன்று . இவ - போல .. 


உதாணம் : 


-- 


நிழற்கோப மல்க நிறைமலர்ப்பூங் காயா 
சுழற்கலப மேல்விரித்த தோகை தழற்குலவு 
தீம்புகை யூட்டுஞ் செறிகுழலார் போலுங்கார் 

யாம்பிரிந்தோர்க் கென்னா மினி . 
எனவரும் . 

இங்கே கார்காலவர்ணனையாகிய நிழற் கோர மல்க நிறை 
மலர்ப்பூங்காயா சுழற்கலபமேல் விரித்ததோகை என்னும் 
பூர்வ வாக்கியப்பொருள் தழற்குலவு தீம்புகையூட்டுஞ் செறி 
குழலார் என்னும் பின் வாக்கியப் பொருளால் உட 

உடமிக்கப்பட் 
டது . புகையூட்டுங் கூந்தல் விரிக்கப்பட்டிருத்தலின் விரித்த 
கலப் த்திற்கு உபமானமாயிற்று . நிழலிற் கிடக்கும் இந்திர 
கோபத்திற்கு புகை யூட்டற்கு மூட்டிய தழல் உபானம் 
இங்ஙனம் பிறவற்றையும் அறிக . 


உஉ . கூடாவுவமை 


உபமான 


சம்பவமாகாத ஒன்றினை ஒரு பொருளுக்கு 
மாக்கிச் சொல்லுவது கூடாவுவமையாகும் . 

இதனை முதனூலார் அசம்பாவிதோபமை என்பர் 
அசம்பாவிதம் - சம்பவித்தல் கூடாதது . 
உதாரணம் : 

சந்தனத்திற் செந்தழலுந் தண்மதியில் வெவ்வீடமும் 
வந்தனவே போலுமா னும்மாற்றம் - பைந்தொடியீர் 
வாவிக் சமல மதிமுகங்கண் டேக்கறுவார் 

ஆவிக் கிவையோ வாண் . 
எனவரும் . 

இங்கே சந்தனத்திற் செந்தழலும் , மதியில் வெவ் 
விடமும் வருதல் கூடாமை அறிக . 


பொருளணியியல் 


உங . பொது நீங்குவமை 
தன்போன்றவைகளையெல்லாம் வென்று மேம்படுதல் 
பற்றி ஒரு பொருளினைத் தானே தனக்கு நிகராகுமென்று 
மேம்பாடு தோன்றக் கூறுவது பொது நீங்குவமையாகும் . 

பொது நீங்குதல் - பொதுத்தன்மை நீங்குதல் . உபமா 
னம் உபமேயம் என்னும் இரண்டுமாய் ஒன்றே நிற்றலாற் 
பொதுத்தன்மை யின்மையாயிற்று . இதனை முதனூலார் அசா 
தாரணோபமை என்பர் . அசாதாரணம் - பொதுத்தன்மை 


யில்லாதது . 


உதாரணம் : 

திருமருவு தண்மதிக்குஞ் செந்தா மரையின் 
விரைமலர்க்கு மேலாந் தகையாற் - கருநெடுங்கண் 
மானே யிருளளகஞ் சூழ்ந்தபின் வாண்முகந் 

தானே யுவமை தனக்கு . 
எனவரும் . 

இங்கே மூகம் என்னும் பொருளொன்றே உபமானமு 
மாய் உபமேயமுமாய்த் தன்போலுயர்ந்தது வேறில்லை என் 
பது தோன்ற நின்றது . பின்வருவது மிதுபோல்வது . 
உதாரணம் :: 
கொங்குறு கூந்த லாடன் 

கோல வாண் முகத்துக் கொப்பாந் 
திங்களென் றுரைக்கிற் றேயும் 

வளர்வுறுஞ் சிறப்ப தன்றாற் 
பங்கய மெனினு முண்டோர் 

பழுதுமற் றதற்கு மென்னில் 
அங்கதற் கதுவே யல்லா 

லறையலாம படிமற் றுண்டோ .. ( கந்தபுராணம் ) 
எனவரும் . 

உச . மாலையுவமை 
ஒரு பொருளுக்குப் பலவுபமானங்கள் ஒன்றற்கொன்று 
சம்பந்தமுடையதாய்ப் புட்பமாலை போல வருவது மாலையுவ 
மையாகும் . 


ச 


தண்டியலங்காரம் 


மாலை - புட்பமாலிகை . 
உதாரணம் : 

மலயத்து மாதவனே போன்று மவன்பால் 
அலைகடலே போன்று மதனுட் - குலவும் 
நிலவலய மேபோன்று நேரியன் பா னிற்குஞ் 

சிலைசெழுதோள் வேந்தர் திரு 
என்வரும் . 

இங்கே பொதியத்திற்போய் நிலைபெற்ற அகத்தியரும் , 
அவர் பால் உணவாயடங்கிய கடலும் , அக்கடலுட் சோமகா 
சுரனாற் கொண்டுபோகப்பட்டடங்கிய பூமியும் உபமானங்கள் . 
சோழனிடம் போய் நிலைபெற்ற திரு உபமேயம் . முன்னைய 
நிலைவிட்டுப் போய் ஓரிடத்தினிற்றல் பொதுத்தன்மை . ஒரு 
பூவோடு மற்றைப்பூத் தொடர்ந்து நிற்றல் போல மாதவ 
னோடு கடலும் கடலோடு பூமியும் தொடர்பு பெற்று நின்றவா 
றுணர்க . உதாரணம் : 

கடலெழு மிரவி போலுங் கடிய செங் கமலங் காமர் 
மடலவிழ் வனசம் போலும் வனிதையர் வதன மன்னார் 
படரொளி வதனம் போலும் பனிமதி பரந்த வானிற் 

சுடருமிழ் திங்கள் போலுஞ் சுரிமுகச சங்க மாதோ . 
எனவருவதும் அது போல்வது . 
ஙக அற்புதஞ் சிலேடை யதிசயம் விரோதம் 

ஒப்புமைக் கூட்டந் தற்குறிப் பேற்றம் 
விலக்கே யேதுவென வேண்டவும் படுமே 

இதன்பொருள் - அவ்வுவமவணி அற்புதம் முதல் 
ஏதுவீறாகச் சொல்லப்பட்ட அலங்காரங்களோடு சேர்ந்து 
வருமெனக் கவிஞராற் கொள்ளவும் படும் என்றவாறு . 

கூடிவருதல் பற்றி இவை வேறாகக் கூறப்பட்டன . 


உரு. அற்புதவுவமை 
உபமேயத்தின் குணங்களை உபமானப்பொருளிலேற்றி 
அற்புதந்தோன்ற அலங்கரித்துச் சொல்லுவது அற்புதவுவ 
மையாகும் . 


பொருளணியியல் 


அற்புதம் - உலகிலில்லாப் பொருளைக் காண்டலால் உண் 
டாகும் ஆச்சரியம் . 


உதாரணம் : 


குழையருகு தாழக் குனிபுருவந் தாங்கி 
உழைய ருயிர்பருகி நீண்ட - விழியுடைத்தாய் 
வண்டே றிருள்ளகஞ் சூழ வருமதியொன் 

றுண்டே லிவண்முகத்துக் கொப்பு . 
எனவரும் . 

இங்கே உபமேயம் முகம் . உபமானம் மதி . முகத்தின் 
குணங்களாகிய குழையருகுதாழ் தல் முதலியன மதியிலே 
ற்றி உரைக்கப்பட்டன . அவ்வாறு வருமதியொன் றுண்டேல் 
என்பதனால் அற்புதம் வெளிப்படும் . பின்வருவது மிது . 


உதாரணம் : 


பொருப்பென வெழுந்து வல்லின் 

பொற்பெனத் திரண்டு தென்னக் 
தருப்பயி லிளநீ ரென்னத் 

தண்ணெனா வமுதுட் கொண்டு 
மருப்பெனக் கூர்த்து மாரன் 

மகுடத்தின் வனப்பு மெய்தி 
இருப்பதோர் பொருளுண் டாமே 

லிணை முலைக் குவமை யாமே . 
எளவரும் . 


( கந்தபுராணம் ) 


உசு . சிலேடையுவமை 
சொற்பொதுமை காரணமாக உபமானவுபமேயங்களு 
க்கு ஒப்புமை கூறுவது சிலேடையுவமையாகும். 

சிலேடை - பலபொருள் பயக்கும் ஒருவகைச் சொற் 
என்டர் . 
உதாரணம் 

செத்திருவுர் திங்களும் பூவுந் தலைசிறப்பச் 
சர்தத் தொடையோ டணிதழுவிச்- செந்தமிழ்சல் 


சிஉ 


தண்டியலங்காரம் 


சற்றார் புனையுங் கவிபோன் மனங்கவரும் 

முற்று முலையாண் முகம் 
எனவரும் . 

இங்கே கவி உபமானம் . முகம் உபமேயம் . திரு , 
திங்கள் , பூ முதலிய சொற்கள் கவிக்கும் முகத்திற்கும் 
இணங்குமாறு வெவ்வேறு பொருள் பயந்து சிலேடையாய் 


நின்றன . 


உஎ . அதிசயவுவமை 
சார்ந்திருக்குந் தானமாகிய ஆதாரம் வேறுவேறென்ப 
தொன்றினாலன்றி உபமானம் , உபமேயம் என்னும் இரண் 
டற்கும் வேற்றுமையில்லை என்று சொல்லுவது அதிசயவுவ 
மையாகும் . 

அதிசயம் - அதிகமேன்மை . 


உதாரணம் : 


நின்னுழையே நின்முகங் காண்டு நெடுந்தடந் 
தன்னுழையே தன்னையுங் காண்குவம் என்னும் 
துவொன்று மேயன்றி வேற்றுமை யுண்டோ 

மதுவொன்று செந்தா மரைக்கு . 
எனவரும் . 

இங்கே உபமேயமாகிய முகத்திற்கு நின்னுழையே 
எனவும் , உபமாநமாகிய தாமரைக்குத் தடந்தன்னுழையே 
எனவும் இரண்டுக்கும் வேறு வேறு சார்பிடங்கூறி இதனா 
லன்றி வேறுபேதமில்லை என்பதனால் அதிசயந் தோன்றிய 
வாற்றிக . 


உவு . விரோதவுவமை 
உபமானமும் , உபமேயமுந் தம்முள்ளே விரோதகுண 
முடையனவாகச் சொல்லப்படுவது விரோதவுவமையாகும் . 

விரோதம் - ஒன்றோடொன்று கூடுதலின்மை . 


பொருளணியியல் 


சங் 


உதாரணம் : 

செம்மை மரைமலருந் திங்களு நும்முகமும் 
தம்மிற் பகைவிளைக்கும் தன்மையவே - எம்முடைய 
வைப்பாகுஞ் சென்னி வளம்புகார் போலினியீர் 

ஒப்பாகு மென்பா ருளர் . 
எனவரும் . 

இங்கே தாமரையுஞ் சந்திரனும் உபமானம் . முகம் 
உபமேயம் . தாமரை மலர்ந்து பிரகாசிக்கும் போது சந்திரன் 

பூங்குதலும் , சந்திரன் பிரகாசிக்கும் போது தாமரை மழுங் 
குதலும் , முகம் பிரகாசிக்கும்போது இவ்விரண்டும் ஒருங்கே 
மழுங்குதலும் விரோத குணமென அறிக 


உக . ஒப்புமைக்கூட்டவுவமை 
ஒரு செயலைச் செய்தற்கண் அதிகமாந் தன்மையுடைய 
ஒரு பொருளோடு அச்செயலிற் குறைவாந்தன்மையுடைய 
மற்றொரு பொருளைக்கூட்டிச் செயலொன்றாயிருத்தல் பற்றிச் 
சமமாக்கிச் சொல்லுவது ஒப்புமைக்கூட்டவுவமையாகும் . 

இதனை முதனூலார் துல்லியயோகோபமை என்பர் . 
துல்லியம் - ஒப்புமை . யோகம் - கூட்டம் . 


உதாரணம் : 


விண்ணின் மேற் காவல் புரிந்து றங்கான் விண்ணவர்கோன் 
மண்ணின் மே லன்னை வயவேந்தே - தண்ணளியிற் 
சேரா வவுணர் திறங்களையுந் தேவர்கோன் 
நேரார்மே ல்த்தகையை நீ . 


எனவரும் . 

: இங்கே இந்திரன் உபமானம் . வேந்து உபமேயம் 
இவ்விருவரும் காவல்புரிதலும் , பகைகளைதலுமாகிய தொழில் 
களைச் செய்வாராயினும் , அவற்றின் மிகுதிப்பாடுடையவன் 
இந்திரன் எனவும் , அவனோவெமிக்கப்படுதல்பற்றி வேந்த 
னுக்கு மேன்மையாயிற்று எனவும் அறிக . 


தண்டியலங்காரம் 


கூ 0 . தற்குறிப்பேற்றவுவமை 
உபமேயத்திற்கு மேன்மை தோன்றுமாறு கவிஞன் 
தான் குறித்த கருத்தை உபமானத்திலேற்றிச் சொல்லுவ 
தற்குறிப்பேற்றவுவமையாகும் . 

இதனை முதனூலார் உற்பிரேக்ஷிதோபமை என்பர் . 
உதாரணம் : 

உண்ணீர்மை தாங்கி யுயர்ந்த நெறியொழுகி 
வெண்ணீர்மை நீங்கி விளங்குமால் - தண்ணீர்த் 
தரம்போலு மென்னத் தருகடம்பை மாறன் 

கரம்போற் கொடைபொழிவான் கார் . 
எனவரும் . 

இங்கே மாறன்கரம் உபமேயம் . முகில் உபமானம . 
கரம் போற் கொடைபொழிவான் கார் உண்ணீர்மைதாங்கி 
யுயர்ந்தநெறி யொழுகி வெண்ணீர்மை நீங்கி என்பது கவிஞ 
னாற் கற்பித்தேற்றப்பட்ட கருத்து . 


கூக . விலக்குவமை 
உடமேயத்திற்கு உயர்வுதோன்ற உபமானத்திலே ஒப் 
புமைக்கு விலக்காயுள்ள சில தன்மைகள் புலப்படும்படி சொல் 
லுவது விலக்குவமையாகும். 

இதனை முதனூலார் பிரதிஷேதோபமை என்பர் . 
பிரதிஷேதம் - விலக்கு . 


உதாரணம் : 


குழைபொருது நீண்டு குமிழ்மேன் மறியா 
உழைபொரு தென்னுள்ளங் கவரா - மழைபோற் 
றருநெடுங்கைச சென்னி தமிழ்ரா டனையார் 

கருநெடுங்கண் போலுங் கயல் . 
எனவரும் . 

இங்கே கயல் உபமானம் . கண் உபமேயம் . குழை 
பொருது நீண்டு குமிழ்மேன்மறியா என்பது முதலியன 


பொருளணியியல் 


ஒப்புமைக்கு விலக்காக உபமானத்திற் சொல்லப்பட்ட தன் 
மைகள் . 


கூட் . எதுவுவமை 
இக்காரணத்தினால் இதனை இஃதொக்கும் என்று கார 
ணம் புலப்படக் கூறுவது எதுவுவமையாகும் . 

எது - காரணம் . 
உதாரணம் : 

• வாளாவின் செம்மணியும் வன்னியிளம் பாசிலையும் 
நாளிளைய தீங்க ணகைநிலவும் - நீளொளியால் 
தேனுலவு பூங்கொன்றைத் தேவர்கோன் செஞ்சடைமேல் 

வானுலவு விற்போல் வரும் 
எனவரும் . 

இங்கே வானவில் உபமானம் சிவனுடைய சடை உப 
மேயம் . நாகமணி , வன்னியிலை முதலியன ஒளிவிடுதல் கார 
ணம் . வானவில்லிலே காணப்படும் செம்மை , பசுமை முத 
லிய நிறங்கள் போலச் சிவபெருமானுடைய சடையிலும் நாக 
ரத்தினம் முதலியன காரணமாகச் செம்மை , பசுமை முத 
லிய நிறங்கள் காணப்படு மாறுணர்க . பின் வருவது மிது . 
உதாரணம் : 
தரும்பய மாற்ற லாலே 

தந்தையை நிகர்க்குந் தம்பால் 
இருந்தன மீகை யாலே 

யீன்றவ ளேய்க்கு மெண்ணில் 
வரும்படி யளித்த லாலே 

மன்னவன் மானு மாட்சி 
திருச்துவீ தேவ லாலே 
தேசிக னார்தென் னாடு . 

(சேதுபுராணம் ) 
எனவரும் . 


உவமவழுவமைதி 
கூஉ . மிகுதலுங் குறைதலுக் தாழ்தலு முயர்தலும் 

பான்மாறு படுதலும் பாகுபா ைேடய 


•சசு 


தண்டியலங்காரம் 
இதன்பொருள் இங்கே சொல்லப்பட்ட உலும் 
வணி மிகுதல் , குறைதல் முதலிய பாகுபாடுகளையுமுடையன 
வாம் என்றவாறு . 

மிகுத லாவது உவமானோபமேயங்கள் ஒன்றற்கொன்று 
அடைமொழிகளான் மிக்குவருதலுடைமை . குறைத் லா 
வது அவை அவ்வாறே குறைந்துவரலுடைமை . தாழ்த லா 
வது ஒன்றற்கொன்று இழிந்த பொருளாதல் . உயர்த லா 
வது அவைகள் அவ்வாறே உயர்ந்த பொருளாதல் . பான் 
மாறுபடுத்த லாவது ஆண்பால் முதலிய ஐம்பால்களுள் உபமா 
னம் ஒருபாலும் உபமேயம் மற்றொரு பாலுமாதல் . இவை 
கள் குற்றமாயினும் ஒப்புமைக்குணம் மிக்குழிக் குணமாக 
அறிஞராற் கொள்ளப்படும் . உதாரணங்கள் ஆங்காங்கு வந் 
அழிக் காண்க . 

உவமவுருபு 
கூகூ . போல மானப் புரையப் பொருவ 

நேரக் கடுப்ப நிகர நிகர்ப்ப 
ஏர வேய மலைய வியைய 
ஒப்ப வெள்ள வறழ வேற்ப . 
அன்ன வனைய வாங்க வமர 
என்ன விகல விழைய வெதிரத் 
துணை தூக் குண்டார் நகைமிகு தகைவீழ் 
இணைகே ழற்றுச் சேத்தொடு பிறவு 
நவைதீர் பான்மை யுவமச் சொல்லே . 

இதன்பொருள் போல என்பது முதற் சேத்து 
என்பதிறாகச் சொல்லப்பட்ட இவைகளும் இவை போன்ற 
பிறசொற்களும் உவமவுருபுகளாம் என்றவாறு . 

பிறவு மென்பதனால் நாட , நடுங்க , நளிய , நந்த , ஓட் , 
ஒட்ட , கள்ள , கருத , காட்ட என்பன முதலியவாக உபமா 
னோபமேயங்களுக் கிடையில் ஒப்புமை புலப்படச் சேர்க்குஞ் 
சொற்களெல்லாங் கொள்ளப்படும் . இவ்வுவமவுருபுகளுள்ளே 
அன்ன , ஆங்க , மான , என்ன , உறழ , தகைய என் 
பன வினை காரணமாகவும் , கடுப்ப , ஏய்ப்ப , புரைய , 


பொருளணியியல் 


சஎ 


நிகர்ப்ப என்பன வடிவப்பண்பு காரணமாகவும் , எள்ள 
விழைய , பொருவ , வீழ் என்பன பயன்காரணமாகவும் , 
போல , ஒப்ப , நோ , என்பன வண்ணப்பண்பு காரண 
மாகவும் வருமென்று தொல்காப்பியர் கூறுவர் . அங்கே நச் 
சினார்க்கினியர் விரித்தனர் . ஆண்டுக் காண்க . ஈண்டுப் பர 
க்குமென்று சுருக்கப்பட்டன் . 

தொல்காப்பியர் உவமவியலிலே உவமையணி ஒன்றே 
கூறி அதனுள்ளே பலவணிகளை அடக்கினர் . வடநூலா 
ருள்ளே சித்திரமீமாஞ்சை என்னும் அலங்கார்காரர் 2 வமை 
யணி ஒன்றே வேறு படுத்திக் கூறுந் திறத்தாற் பலவி 
அலங்காரங்களாகும் என்பர் . அவர் கூறியவைகளுள்ளே 
சிலவற்றை இங்கே காட்டுதும் . 

க . சந்திரன் போன்ற முகம் என்பது உவமை . 
னையே வேறுபடுத்திக் கூறப் பலவித அலங்காரங்கள் தோன் 
றும் . 

உ . சந்திரன் போன்றது முகம் ; முகம் போன்றது 
சந்திரன் என்பது உபமேயோபமை . இவர் இதரவிதர 
வுவமை என்பர் . 

கூ . முகம் போன்றது முகம் என்பது அருந்துவய 
வணி . 

சு . முகம் போன்றது சந்திரன் என்பது பிரதீடராலங் 
காரம் . இந்நூலார் விபரீ தவுவமை என்பர் . 

ரு . சந்திரனைக் கண்டு முகத்தை நினைக்கின்றேன் என் 


பது நினைப்பணி . 


சு . முகமே சந்திரன் என்பது உருவகம் . 

எ . முகசந்திரனாலே தாபம் நீங்கிற்று என்பது திரி 
பணி . 

அ . இது முகமா சந்திரனா என்பது ஐயவணி . இந் 
நூலார்க்கு ஐயவுவமையாகும் . 

கூ . நின்முகத்தினைச் சந்திரனென்று சகோரந் தொடர் 
கின்றது என்பது மயக்கவணி . இவர் திரிபாதிசயம் என்பர் . 


சஅ 


தண்டியலங்காரம் 


கக . 


க 0 . நின்முகத்தைச் சந்திரன் என்று சகோரமும் , 
தாமரை என்று வண்டுங் களிக்கின்றன என்பது உல்லே 
காலங்காரம் . உல்லேகம் - பலப்படச்செய்தல் . 

இது சந்திரன் ; முகமன்று என்பது ஒழிப்பணி . 
கஉ . சத்தியமாகச் சந்திரன் என்பது தற்குறிப் 
பேற்றம் . 

கங . இது சந்திரன் என்பது அதிசயம் . 

கச . முகத்தினாலே சந்திரனையுங் கமலத்தையும் வென் 
றாள் என்பது ஒப்புமைக்கூட்டம் . 

கரு . நின்முகமுஞ் சந்திரனும் நிசியிற் களிக்கின்றன 
என்பது விளக்கணி . 

நான் நின்முகத்தையே விரும்புகின்றேன் ; சகோ 
ரம் சந்திரனையே விரும்புகின்றது என்பது பிரதிவஸ் 
தூபமை , இவர் மறுபொருளுவமை என்பர் . 

கா . விண்ணிலே சந்திரன் ; மண்ணிலே நின்முகம் 
என்பது திருட்டாந்தவணி . 

கஅ . முகம் சந்திரசோபையைத் தரிக்கின்றது என் 
பது நிதர்சனவணி . 

கசு . களங்கமில்லாத முகம் சந்திரனின் மிக்கது என் 
பது வியதிரேகவணி . 

20. நின்முகத்தோடு சமமாகச் சந்திரனும் மகிழ்கின் 
றது என்பது சகோத்தியணி . 

உக . முகத்தின் முன் சந்திரன் ஒளியில்லதாகின்றது 
என்பது பிரத்து தப்பிரமிசையணி . 

இங்கனமே உவமை ஒன்றே பலவலங்காரங்களாயினவா 
றுணர்க . 

3. உருவகவணி 
கூச . உவமையும் பொருளும் வேற்றுமை யொழிவித் 

தொன்றென மாட்டினஃ துருவக மாகும் . 


பொருளணியியல் 


இதன்பொருள் - உபமானம் , உபமேயம் என்னும் 
இரண்டினையும் வேறுபாடுநீக்கி ஒன்றென்றுணர்ந்து கொள் 
ளும்படி மயங்கச் செய்யின் ; அஃது உருவகவணியாகும். 
என்றவாறு . 

உபமானம் , உபமேயம் என்னும் இரண்டிற்கும் போதந் 
தோன்றச் சொல்லப்படுவது உவமையணி எனவும் , பேத 
மின்மை தோன்றச் சொல்லப்படுவது உருவகவணி எனவும் 
உணர்க . ரூபகம் என்னும் வடமொழி உருவகமென்றாயிற்று . 
ரூபகம் - அபேதவுணர்வோடு கூடியது . 


உருவகவகை 
கூரு . தொகையே விரியே தொகைவிரி யெனாஅ 

இயைபே யியைபிலி வியனிலை யெனாஅச் 
சிறப்பே விருபகஞ் சமாதானமமெனாஅ 
உருவக மேக மநேகாங் கம்மெனாஅ 
முற்றே யவயவ மவயவி யெனா அச் 
சொற்றவைம் மூன்று மற்றதன் விரியே . 

இதன்பொருள் - தொகையுருவகம் முதல் அவ 
யவியுருவகமீறாகச் சொல்லப்பட்ட பதினைந்தும் அவ்வுருவக 
வணியின் விரியாகும் என்றவாறு . 


க . தொகையுருவகம் 
ஒற்றுமையை விளக்குவனவாகி , ஆகிய , ஆக , என்னும் 
என்பன மறைந்து நிற்றலுடையது தொகையுருவகமாகும் . 
உதாரணம் : 

அங்கை மலரு மடித்தளிருங் கண்வண்டுங் 
கொங்கை முகிழுங் குழற்காரு - தங்கியதோர் 
மாதர்க் கொடியுள தா னண்பா வதற்கெழுந்த 

காதற் குளதோ கரை . 
எனவரும் . 

இங்கே அங்கைமலர் , அடித்தளிர் முதலிய உருவகங் 
களிலே ஆகிய என்னுஞ் சொல்லு மறைந்து நின்றது . 


ந O 


தண்டியலங்காரம் 


அங்கைமலர் என்பது அங்கையாகிய மலரென விரியும். 
பிறவுமின்ன. 


உ . விரியுருவகம் 
ஆகிய முதலிய சொற்கள் வெளிப்பட்டு நிற்றலுடை 
யது விரியுருவகமாகும் . 
உதாரணம் : 

கொங்கை முகையாக மென்மருங்குல் கொம்பாக 
அங்கை மலரா வடிதளிராத் - திங்கள் 
அளிநின்ற மூர வணங்கா மெனக்கு 

வெளிநின்ற வேனிற் றிரு . 
எனவரும் . 

இங்கேயுள்ள உருவகங்களிலே ஆக என்பது வெளிப் 
பட்டு நின்றது . மலரா தளிரா என்பவைகளிலே ஆக என் 
பது ஆ என நின்றது . 


கூ . தொகைவிரியுருவகம் 
தொகையுருவகம் விரியுருவகம் என்னும் இரண்டுஞ் 
சேர்ந்து வருதலுடையது தொகைவிரியுருவகமாகும் . 
உதாரணம் : 

வையந் தகழியா வார்கடலே நெய்யாக 
வெய்ய சுடரோன் விளக்காகச் - செய்ய 
சுடராழி யானடிக்கே சூட்டுவன் சொன்மாலை 

இடராழி நீங்கவே யென்று . ( பொய்கையாரந்தாதி ) 
எனவரும் . 

இங்கே இடராழி என்பது தொகையுருவகம் , மற்றை 
யன விரியுருவகம் . 


சு . இயை புருவகம் 
ஒன்றற்கொன் றியைபுடைய பொருள்கள் ஒரு தொட 
ரிலே உருவகமாக வருதலுடையது இயைபுரூவகமாகும் . 


பொருளணியியல் 


நக 


இதனை முதனூலார் யுக்தரூபகம் என்பர் . யுக்தம் - 
இயைபு. 


உதாரணம் : 


செவ்வாய்த் தளிரு நகைமுகிழுங் கண்மலரும் 
மைவா ரளக மதுகரமுஞ் - செவ்வி 
உடைத்தாந் திருமுகமென் னுள்ளத்து வைத்தார் 

துடைத்தாரே யன்றோ துயர் . 
எனவரும் . 

இங்கே தளிர் முதலியவற்றோடு அரும்பு முதலியவை 
கட்கும் , வாய் முதலியவைகளோடு நகை முதலியவைகட் 
கும் இயைபுடைமை அறிக . பின்வருவது மிதுபோலும் . 
உதாரணம் : 

கொங்கை யேபரங் குன்றமுங் கொடுங்குன்றுங் கொப்பூழ் 
அங்க மோதிருச் சுழியலவ் வயிறுகுற் றாலஞ் 
செங்கை யேடக மேனியே பூவணந் திரடோன் 
பொங்கர் வேய்வனந் திருமுக மதுரையாம் புரமே . 

( திருவிளையாடற்புராணம் ) 
எனவரும் . 

ரு . இயைபிலியுருவகம் 
ஒன்றற்கொன்றியைபில்லாத பொருள்கள் ஒரு தொப் 
ரிலே உருவகமாக வருதலுடையது இயைபிலியுருவகமாகும் . 

இதனை முதனூலார் அயுக்தரூபகம் என்பர் . அயுக்தம் - 
இயைபில்லது . 
உதாரணம் : 

தேனக் கலர்கொன்றை பொன்னாகச் செஞ்சடையே 
கூனற் பவளக் கொடியாகத் - தான 
மழையாகக் கோடு மதியாகத் தோன்றும் 

புழையார் தடக்கைப் பொருப்பு . 
எனவரும் . 

இங்கே கொன்றை முதலியவற்றிற்கும் பொன் முத . 
லியவற்றிற்கும் இயைபின்மை உணர்க . 


( நீ உ 


தண்டியலங்காரம் 


சு . வியநிலையுருவகம் 
அவயவியை உருவகஞ்செய்தும் , அவயவங்களுள்ளுஞ் 
சிலவற்றை உருவகஞ்செய்தும் , சிலவற்றை வாளாவிடுத்தும் 
ஒரு தொடரிற் சொல்லுவது வியநிலையுருவகமாகும் . 

இதனை முதனூலார் விஷமரூபகம் என்பர் . விஷமம் - 
சமமில்லது , ஏற்றிழிவானது . அது வியம் என விகார 
மாயிற்று . 
உதாரணம் : 

செவ்வாய் நகையரும்பச் செங்கைத் தளிர்விளங்க 
மைவா ணெடுங்கண் மதர்த்துலவச் - செவ்வி 
நறவலருஞ் சோலைவாய் நின்றதே நண்பா 

குறவர் மடமகளாங் கொம்பு . 
எனவரும் . 

இங்கே ‘ மக ளென்னும் அவயவி கொம்பாக உருவகிக் 
கப்பட்டது . செங்கை என்னும் அவயவம் தளிராக உரு 
வகஞ் செய்யப்பட்டது . பிற வாளாவிடப்பட்டன . 


எ . சிறப்புருவகம் 
ஒருபொருளின் விசேடணங்களை உருவகமாக்கி அவை 
காரணமாக அப்பொருளையும் உருவகமாக்கி முடிப்பது சிறப் 
புருவகமாகும் . 

இதனை முதனூலார் விசேடண ரூபகம் என்பர் . 
உதாரணம் : 

விரிகடல்சூழ் மேதினி நான் முசன் மீகானாச் 
சுராதிபா யுச்சி தொடுத்த அரிதிருத்தாள் 
கூம்பாக வெப்பொருளுங் கொண்டபெரு நாவாய் 

ஆம்பொலிவிற் றாயினதா லின்று . 
எனவரும் . 

இங்கே மேதினி யின் விசேடணங்களாகிய நான் 
முகன் முதலியன உருவகிக்கப்பட்டமை காரணமாக அம் 
மேதினி நாவா யாக உருவகிக்கப்பட்டவாறுணர்க . 


பொருளணியியல் 


நிகூ 


வு . விருப்பகம் 
விரோதமான தன்மையையுடைய உருவகம் விரூபக 
மாகும் . 

விரூபகம் = வி + ரூபகம் . வி - விரோதம் . 
உதாரணம் : 

தண்மதிக்குத் தோலாது தாழ்தடத்து வைகாது 
முண்மருவு தாண்மேன் முகிழாது - நண்ணி 
இருபொழுதுஞ் செவ்வி யியல்பாய் மலரும் 

அரிவை வதனாம் புயம் . 
எனவரும். 

இங்கே ‘ முகம் தாமரையாக உருவகஞ் செய்யப்பட் 
டது . தண்மதிக்குத் தோலாமை முதலியன தாமரையின் 
விரோதகுணங்கள். 


க . சமாதானவுருவகம் 
ஒரு பொருளை உருவகஞ்செய்து அதனால் வருந் தீங் 
குக்கும் வேறு காரணங் காட்டிச் சமாதானஞ் சொல்லி முடிப் 
பது சமாதானவுருவகமாகும் . 

சமாதாநம் - விரோதமின்மையாக்கல் . 
உதாரணம் : 
கைகாந்தள் வாய்குமுதங் கண்ணெய்தல் காரிகையீர் 
மெய்வார் தளிர் கொங்கை மென்கோங்கம் - இவ்வனைத்தும் 
வன்மைசேர்ந் தாவி வருத்துவது மாதவமொன் 

றின்மையே யன்றோ வெமக்கு . 
எனவரும் . 

இங்கே கை , வாய் முதலியன , காந்தள் , குமுதம் 
முதலியனவாக் உருவகஞ் செய்யப்பட்ட வாறும் , இவ்வனைத் 
தும் வன்மை சேர்ந்தாவி வருத்துவது எனத் தீங்கு கூறிய 
வாறும் , மாதவ மொன்றின்மையே என வேறொரு காரணங் 
கூறிச் சமாதானஞ் செய்தவாறும் அறிக . 


தண்டியலங்காரம் 


க 0 . உருவகவுருவகம் 
முன்னர் உருவகஞ் செய்யப்பட்ட ஒன்றினைப் பின்னர் 
மற்றொன்றாக உருவகஞ்செய்து கூறுவது உருவகவுருவாக 
மாகும் . 
உதாரணம் : 

கன்னிதன் கொங்கைக் குவடாங் கடாக்களிற்றைப் 
பொன்னெடுத்தோட் குன்றே புனைந்தா - மன்னவரின் 
னாகத் தடஞ்சேவகமாக யானணைப்பல் 

சோகித் தருளேற் றுவண்டு . 
எனவரும் . 

இங்கே கொங்கை , குவ டாக உருவகஞ் செய்யப்பட் 
டவாறும் , அது பின்னர்க் களி றாக உருவகஞ் செய்யப்பட்ட 
வாறும் , பிறவும் அங்ஙனம் உருவகஞ் செய்யப்பட்டவர்றும் 
அறிக . 


கக . ஏகாங்கவுருவகம் 
ஒரு பொருளின் உறுப்புக்கள் பலவற்றுள்ளே ஒன்றினை 
மாத்திரம் உருவகஞ்செய்து கூறுவது ஏகாங்கவுருவகமாகும் . 

ஏகாங்கம் - ஒருறுப்பு . 
உதாரணம் : 

காதலனைத் தாவென் றுலவுங் கருநெடுங்கண் 
ஏதிலனால் யாதென்னு மின்மொழித்தேன் - மாதர் 
மருண்ட மனமகிழ்ச்சி வாண்முகத்து வந்த 

இரண்டினுக்கு மென்செய்கோ யான் . 
எனவரும் . 

இங்கே முக மென்னும் பொருளினுறுப்புக்க ளாகிய 
கண் மொழி என்னும் இரண்டனுள்ளே மொழி யென்னும் 
உறுப்புமாத்திரம் உருவகஞ்செய்யப்பட்டது. 

கஉ . அநேகாங்கவுருவகம் 
பலவுறுப்புக்களை உருவகஞ்செய்து கூறுவது அநேகாங் 
கவுருவகமாகும் . 


பொருளணியியல் 


நடு 


அநேகாங்கம் - பலவுறுப்பு. 
உதாரணம் : 

கைத்தளிராற் கொங்கை முகிழ்தாங்கிக் கண்ணென்னும் 
மைத்தடஞ்சேன் மைந்தர் மனங்கலங்க - வைத்ததோர் 
மின்னுள தான் மேக மிசையுள தான் மற்றதுவும் . 

என்னுளதா நண்பா வினி . 
எவரும் . 

இங்கே கை முதலிய பலவுறுப்புக்கள் உருவகஞ் செய் 
யப்பட்டன . இதுவும் , ஏகாங்கவுருவகமும் , அவ்யவ வுருவக 
பேதங்கள் . அவயவம் , உறுப்பு , அங்கம் என்பன ஒருபொ 
ருட் கிளவிகள் . 


ககூ . முற்றுருவகம் 
அவயவமும் அவயவியுமாக முற்றும் உருவகஞ் செய் 
யப்படுவது முற்றுருவகமாகும் . 
உதாரணம் : 

" விழியே களிவண்டு மென்னகையே 
மொழியே முருகுலாந் தேறல் - பொழிகின்ற 
தேமருவு கோதைத் தெரிவை திருமுகமே 

தாமரையென் னுள்ளத் தடத்து . 
எனவரும் : 

இங்கே அவயவியாகிய முகம் தாமரை யாகவும் , அதன் 
அவயவங்களாகிய கண் முதலியன வண்டு முதலியனவாக 
வும் உருவகஞ் செய்யப்பட்டவாற்றிக . 


கச . அவயவவுருவகம் 
அவயவியை உருவகஞ்செய்யாமல் அவயவத்தை மாத் 
திரம் உருவகஞ் செய்வது அவயவவுருவகமாகும் . 

அவயவம் - உறுப்பு : 
உதாரணம் : 

புருவச் சிலைகுனித்துக் கண்ணம்பெ னுள்ளம் 
உருவத் துரந்தா ரொருவர் - அருவி 


நா 


தண்டியலங்காரம் 


பொருங்கற் சிலம்பிற் புனையல்குற் றேர்மேன் 

மருங்குற் கொடி நுடங்க வந்து . 
எனவரும் . 

இங்கே ஒருவர் என்னும் அவயவி வாளாவிடப்பட்ட 
வாறும் , புருவம் முதலிய அவயவங்கள் வில்லு முதலியவாக 
உருவகஞ்செய்யப்பட்டவாறும் அறிக . 


கரு . அவயலியுருவகம் 
அவயவங்களை உருவகஞ்செய்யாமல் அவயவியை மாத் 
திரம் உருவகஞ்செய்வது அவயவியுருவகமாகும் . 

அவயவி - அவயவத்தினையுடையது . 
உதாரணம் : 

வார்புருவங் கூத்தாட வாய்மழலை சோர்ந்தசைய 
வேரரும்பச சேந்து விழிமதர்ப்ப - மூரல் 
அளிக்கும் தெரிவை வதனாம் புயத்தாற் 

களிக்குந் தவமுடையேன் கண் . 
எனவரும் . இங்கே முகமென்னும் அவயவிமாத்திரம் அம் 
புய மாக உருவசஞ் செய்யப்பட்டது . 

இதுவுமது 
கூசு . உவமை யேது வேற்றுமை விலக்கே 

அவஙதி சிலேடையென் றவற்றொடும் வருமே 

இதன்பொருள் - முற்கூறிய உருவகவணி உவமை 
முதற் சிலேடையீறாகச் சொல்லப்பட்ட அலங்காரங்களோடு 
சேர்ந்தும் வரும் என்றவாறு . 


கசு . உவமவுருவகம் 
உவமையோடு கூடிவரும் உருவகம் உவமவுருவகமாகும் . 
உதாரணம் : 

மது மகிழ்ந்த மாதர் வதன மதியம் 
உதய மதியமே யொக்கும் - மதிதளர்வேன் 


பொருளணியியல் 


நுல் 


வெம்மை தணிய மதராக மேமிகுக்குஞ் 

செம்மை யொளியாற் றிகழ்ந்து 
எனவரும் . 

இங்கே வதனமதியம் என்னும் உருவகம் உதயமதி 
யமே ஒக்கும் என உவமையோடு கூடிவந்தவாற்றிக . 


கள . எதுவுருவகம் 
ஏதுவோடு கூடிவரும் உருவகம் ஏதுவுருவகமாகும் . 


காரணம் . 
உதாரணம் : 


மாற்றத்தாற் கிள்ளை நடையான் மடவன்னந் 
தோற்றத்தாற் றண்ணென் சுடர்விளக்கம் - போற்றும் 
இயலான் மயிலெம்மை யிந்நீர்மை யாக்கும் 
மயலார் மதர்நெடுங்கண் மான் . 


எனவரும் . 

இங்கே கிள்ளை முதலிய உருவகங்கள் மாற்றம் முத 
லிய ஏதுவோடு கூடிவந்தவாற்றிக . பின்வருது மிது . 


உதாரணம் : 


தருமன் றண்ணளி யாற்றன தீகையால் 
வருணன் கூற்றுயிர் மாற்றலின் வாமனே 
அருமை யாலழ கிற்கணை யைந்துடைத் 

திரும கன்றிரு மாநில மன்னனே . (சிந்தாமணி ) 
எனவரும் . 


கவு வேற்றுமையுருவகம் 
வேற்றுமையோடு கூடிவருவது வேற்றுமையுருவக 
மாகும் . 
உதாரணம் : 

வையம் புரக்குமான் மன்னவநின் கைக்காரும் 
பொய்யின்றி வானிற் பொழிகாரும் - கையாம் 


அ 


தண்டியலங்காரம் 


இருகார்க்கு மில்லைப் பருவ மிடிக்கும் 

ஒருகார் பருவ முடைத்து . 
எனவரும் . 

இங்கே அரசன் கரத்தினை முகிலாக உருவகஞ் செய்த 
வாறும் , இரண்டற்கும் பருவத்தினால் வேற்றுமை கூறிய 
வாறும் , அதனாற் கரமாகிய முகிற்கு உயர்வு தோன்றிய 
வாறும் அறிக. 


க க . விலக்குருவகம் 
விலக்கோடு கூடிவரும் உருவகம் விலக்குருவகமாகும் . 
இதனை முதனூலார் ஆக்ஷேப ரூபகம் என்பர் . ஆக்ஷே 


பம் - தடை : 


உதாரணம் : 

வல்லி வதன மதிக்கு மதித்தன்மை 
இல்லை யுளதே லிரவன்றி - எல்லை 
விளக்கு மொளிவளர்த்து வெம்மையா லெம்மைத் 

துளக்கு மியல்புளதோ சொல் . 
எனவரும் . 

இங்கே வதனம் மதி யாக உருவகஞ் செய்யப்பட்ட 
வாறும் , இரவன்றி என்பது முதலவாக விலக்குக் கூறிய 
வாறுமறிக, 


20. அவஙதியுருவகம் 
அவநுதியோடு கூடிவரும் உருவகம் அவநுதியுருவக 
மாகும் . 

அவநுதி - உண்மையை மறுத்துரைத்தல் . 
உதாரணம் : 

பொங்களக மல்ல புயலே யிவையிவையும் 
கொங்கை யிணையல்ல கோங்கரும்பே- மங்கையின் 
மையரிக்க ணல்ல மதர்வண் டிவையிவையுங் 

கையல்ல கார்தண் மலர் . 
எனவரும் . 


பொருளணியியல் 


ருகூ 


இங்கே உண்மையாகிய அளகம் முதலியன மறுக்கப் 
பட்டவாறும் , புயல் முதலியனவாக உருவகஞ் செய்யப் 
பட்டவாறும் அறிக . 


உக . சிலேடையுருவகம் 
சிலேடையோடு கூடிவரும் உருவகஞ் சிலேடையுருவக 
மாகும் . 
உதாரணம் : 

உண்ணெகிழ்ந்த செவ்வித்தாய்ப் பொற்றோ டொளிவளரத் 
தண்ணளிசூழ்ந் தின்பந் தரமலர்ந்து - கண்ணெகிழ்ந்து 
காதல் சரையிறப்ப வாவி கடவாது 
மாதர் வதனாம் புயம் . 


எனவரும் . 

இங்கே வதனம் தாமரையாக உருவகஞ்செய்யப்பட்ட 
வாறும் , உண்ணெகிழ்ந்த என்பது முதலியன வதன த் 
திற்குந் தாமரைக்குஞ் சிலேடையாய் நின்றவாறும் அறிக . 


புற நடை 
ங எ . உருவக முவமை யெனுமிரு திறத்தவும் 

நிரம்ப வுணர்த்தும் வரம்பில வாதலிற் 
கூறிய நெறியின் வேறுப்பட வருவன 
தேறினர் கோட றெள்ளியோர் கடனே . 

இதன்பொருள் - உருவகம் உவமை என்னும் 
இருவகை யலங்காரங்களும் இவையிவை என முற்றக்கூறு 
தற்குரிய எல்லையுடையனவல்லவாய் மிகப்பரந்து கிடத்த 
லால் இங்கே கூறப்பட்ட விதியினின்று வேறுபட வருவன 
வற்றையும் இயையுமாற்றிந்து அமைத்துக் கொள்ளுதல் 
அறிஞர் கடனாகும் என்றவாறு . 

அவ்வாறே அமைக்கப்படுவன சில இங்கே காட்டப்படு 


கின்றன . 


கம் 


தண்டியலங்காரம் 


உருவகம் 
உதாரணம் : 

ஏரி யிரண்டுஞ் சிறகா வெயில் வயிறாக் 
காருடைய பீலி கடிகாவா - நீர்வண்ணன் 
அத்தியூர் வாயா வணிமயிலே போன்றதே 

பொற்றேரான் கச்சிப் பொலிவு . 
எனவும் , 
உருவிளக் கூர் நுதற் றோட்டி 

விழிக்கய லொண்கொடிற்றுத் 
திருவிளக் காடிமென் றோண்முழ 

வாரத் திரட்கவரி 
குருவிளக் கேர் முலைக் கும்ப 

மயிரொழுக் குக்கொடியென் 
றிருவிளக் கெண்மங் கலத்தொடு 

மாதெதிர் கொண்டனளே . ( தணிகைப்புராணம் ) 
எனவும் வருவன . இவை இயைபுருவகத்தில் அமைக்கப்படும் . 
உதாரணம் : 

மலையிற் பயிலா மடமஞ்ஞை வாரி 
அலையிற் பிறவா வமுதம் - விலையிட் 
டளவாத நித்தில மாராத தேறல் 

வளவாண் மதர் நெடுங்கண் மான் . 
எனவரும் . இது விலக்குருவகத்தில் அமைக்கப்படும் 


உவமை 


உதாரணம் : 
வாராழிக் கலசக் கொங்கை 

வஞ்சிபோன் மருங்குலாடன் 
தாராழிக் கலைசா ரல்குற் 

மடங்கடற் குவமை தக்கோய் 
பாராழி பிடரிற் றாங்கும் 

பாந்தளும் பணியென் றோங்கும் 
ஓராழித் தேருங் கண்ட 

வுனக்குநா னுரைப்ப தென்னோ. ( இராமாயணம் ) 
எனவரும் . இது புகழ்தலுவமையிலே அமைக்கப்படும் . 


பொருளணியியல் 


உதாரணம் : 
தமனியத் தியன்ற பொற்பிற் 

ராவிலா வாவர் தானும் 
சிமைய 

நேர் கொங்கை மாதின் 
றிகழ்கணைக் காலுந் தூக்கிற் 
சமமிது பொருளி தென்றே 

தமியனேன் றுணிந்து சிந்தை 
அமைவுற வறித றேற்றே 

னையமுற் றிடுவன் யானே . (கந்தபுராணம் ) 
எனவரும் . இஃது ஐயவுவமையிலே அமைக்கப்படும் . 
உதாரணம் : 

செப்பென்பன் கலச மென்பன் 

செவ்விள நீரும் தேர்வன் 
துப்பொன்று திரள்சூ தென்பன் 

சொல்லுவன் றும்பிக் கொம்பைத் 
தப்பின்றிப் பகலில் வந்த 

சக்கர வாக மென்பன் 
ஒப்பொன்று முலகிற் காணேன் 

பலநினைந் துலைவ னின்னும் . ( இராமாயணம் ) 
இது பலபொருளுவமையிலே அமைக்கப்படும் . 

இவ்வாறே உருவகத்தினும் உவமையினுமாக வரும் 
பேதங்கள் அளவிறந்தன . ஆங்காங்கு வருபவைகளை ஆராய் 
ந்து அநுமானித்துப் பொருத்தி அறிக. 


4. தீவகவணி 
கூவு . குணந்தொழில் சாதி பொருள் குறித் தொருசொல் 

ஒருவயி னின்றும் பலவயிற் பொருடரிற் 
தீவகஞ் செய்யுண் மூவிடத் தியலும் . 

இதன்பொருள் ஒரு சொல் குணம் முதலிய 
நான்கனுள் யாதேனும் ஒன்றனைக் குறித்து ஒருகவியிலே 
ஓரிடத்தினின்று பலவிடத்துஞ் சென்று பொருளை விளக்கு 
மாயின் , அது தீவகவணியாகும் . அது , கவியின் முதல் , 


தண்டியலங்காரம் 


ஈ . இடைநிலைக்குணத்தீவகம் 
உதாரணம் : 

எடுத்த நிரைகொணா வென்றலுமே வென்றி 
வடுத்திலங்கு வைவாளை வாங்கத் - துடித்தனவே 
தண்ணார மார்புந் தடந்தோளும் வேல்விழியும் 

எண்ணத மன்னர்க் கிடம் 
எனவரும் . 

இங்கே துடித்தனவே என்பது குணங்குறித்து இடை 
நின்ற சொல் . 


சு . இடைநிலைத்தொழிற்றீவகம் 
உதாரணம் : 

எடுக்குஞ் சிலைநின் றெதிர்ந்தவருங் கேளும் 
வடுக்கொண் டுரந்துணிய வாளி - தொடுக்கும் 
கொடையுந் திருவருளுங் கோடாத செங்கோல் 

நடையும் பெரும்புலவர் நா . 
எனவரும் . 

இங்கே தொடுக்கும் என்பது வினை குறித்து இடை 
நின்ற சொல் . 


எ இடைநிலைச்சாதித்தீவகம் 
உதாரணம் : 

கரமருவு பொற்றொடியாங் காலிற் கழலாம் 
பொருவில் புயவலய மாகும் - அரவரைமேல் 
நாணா மாற்கு நகைமணிசேர் தாழ்குழையாம் 

பூணாம் புனைமாலை யாம் .. 
எனவரும் . 

இங்கே அரவு என்பது சாதிகுறித்து இடைநின்ற 
சொல் . 


வு இடைநிலைப்பொருட்டீவகம் 
உதாரணம் : 

மானமருங் கண்ணாண் மணிவயிற்றில் வந்துதித்தான் 
தானவரை யென்றுந் தலையழித்தான் 

நான் -- ஆனைமுகன் 


பொருளணியியல் 


சுட 


ஓட்டினான் வெங்கலியை யுள்ளத் தினிதமர்ந்து 

வீட்டினானம்மேல் வினை . 
எனவரும் . 

இங்கே ஆனைமுகன் என்பது பொருள் . அஃது இடை 
நின்று முன்னும் பின்னுஞ் சென்று சென்று பொருள் விளக் 
கிற்று . 


க . கடைநிலைக்குணத்தீவகம் 
உதாரணம் : 

ஒருவ னரிவானு மெல்லா மியாதொன்றும் 
ஒருவ னறியா தவனு - மொருவன் 

ணனடங்கக் குற்ற முளானு மொருவன் 

கணனடங்கக் கற்றானு மில் . 
எனவரும் . 

இங்கே இல் என்னுங் குணச்சொல் கடையி னின்று 
முன்னர்ச் சென்று சென்று பொருள் விளக்கிற்று 


. 


க 0 . கடைநிலைத்தொழிறறீவகம் 
உதாரணம் : 

துறவுள வாச் சான்றோ ரிளிவரவுச் தூய 
பிறவுளவா வூன்றுறவா வூணும் - பறைசறங்கக் 
கொண்டா னிருப்பக் கொங்குழையா டெய்வமுமொன் 

றுண்டாக வைக்கற்பாற் றன்று . 
எனவரும் . 

இங்கே இறுதியினின்ற வைக்கற்பாற்றன்று என்னும் 
வினைச் சொல் முன்னர்ச் சென்று சென்று பொருள் விளக் 
கிற்று . 


கக . கடைநிலைப்பொருட்டீவகம் 
உதாரணம் : 

புறத்தன வான நீரன மாவின் 
றிறத்தன கொற்சேரி யவ்வே - அறத்தின் 


சுசு 


தண்டியலங்காரம் 


மகனை முறை செய்தான் மாவஞ்சி யாட்டி 

முானை முறை செய்த கண் . 
எனவரும் . 
இங்கே கண் 

என்னும் பொருள் இறுதியினின்று 
முன்னர்ச் சென்று சென்று பொருள் விளக்கிற்று . பின் வரு 
வது மிது . 

. 
உதாரணம் : 

வானத்தன கடலின்புற வலயத்தன மதிசூழ் 
மீனத்தன மிளிர்குண்டல மிதுனத்தன மிடல் வெங் 
கானத்தன மலையத்தன திரைசுற்றிய கரியின் 
தானத்தன காகுத்தன சரமுந்திய சிரமே . 

| இராமாயணம் ) 
எனவரும் . 


இதுவுமது 
கூக . அதுவே , 

மாலை விருத்த மொருபொருள் சிலேடையென 
நால்வகை யானு நடக்கு மென்ப . 

இதன்பொருள் - முற்கூறப்பட்ட தீவகவணி 
யானது மாலை , விருத்தம் , ஒருபொருள் , சிலேடை என்னும் 
நான்கனோடும் கூடியும் வரும் என்றவாறு . 


கஉ . மாலைத்தீவகம் 


தாரணம் : 


மனைக்கு விளக்க மடவாண் மடவாள் 
தனக்குத் தகைசால் புதல்வர் மனக்கினிய 
காதற் புதல்வற்குக் கல்வியே கல்விதனக் 

கோதிற் புகழ்சா லுணர்வு . (நான்மணிக்கடிகை ) 
எனவரும் . 

இங்கே விளக்கம் என்னுஞ் சொல் மாலை போலத் தொ 
டர்புடையதாய் எல்லா வாக்கியங்களோடுஞ் சென்று பொருள் 
விளக்கியவாற்றிக . 


பொருளணியியல் 


ககூ . விருத்ததீவகம் 
உதாரணம் : 

வரிவண்டு நாணா மதுமல ரம்பாப் 
பொருவெஞ் சிலைக்குப் பொலிவும் பிரிவின் 
விளர்க்கு நிறமுடையார் தம்மேன் மெலிவும் 

வளர்க்கு மலயா நிலம் . 
எனவரும் . 

இங்கே மலயாநிலம் என்பது தீவகமாய் நின்ற சொல் 
எனவும் , பொலிவு க்கு மெலிவு விருத்தம் எனவும் அறிக . 
விருத்தம் - முரண் . 

கச . ஒருபொருட்டீவகம் 
தீவகமாய் நின்ற சொற்சென்று முடிதற்கிடனான சொற் 
களெல்லாம் ஒரு பொருளனவாய் வருவது ஒரு பொருட்டீவக 
மாகும் . 
உதாரணம் : 

வியன்ஞாலஞ் சூழ்திசைக ளெல்லாம் விழுங்கும் 
அயலாத் துணைநீத் தகன்றார் - உயிர்பருகும் 
விண்கவரும் வேரிப் பொழில்புதைக்கு மென்மயில்கள் 

கண்கவரு மீதெழுந்த கார் . 
எனவரும் . 

இங்கே தீவகமாய் நின்ற சொல் கார் என்பதெனவும் , 
அது சென்று முடிதற்கிடனாய் ஒருபொருளனவாய் நின்ற 
சொற்கள் விழுங்கும் , பருகும் , கவரும் , புதைக்கும் , 
" கவரும் என்பன எனவும் அறிக . 


கரு . சிலேடைத்தீவகம் 
உதாரணம் : 

மான் மருவி வாளரிகள் சேர்ந்து மருண்டுள்ளர் 
தான் மறுக நீண்ட தகையனவாம் 
வழியு மொருதனிநாம் வைத்தகலு மாதர் 

விழியும் தருமான் மெலிவு . 
எனவரும் . 


- 


சஅ 


தண்டியலங்காரம் 


இங்கே வழி , விழி என்பன மான் மருவி என் 
பது முதலிய சிலேடைவாக்கியங்களோடு சென்று பொருண் 
முடிந்தவாற்றிக . இது வழிக்கும் விழிக்குஞ் சிலேடை 

நால்வகையானும் " என்புழி உம்மையை எச்சமாக்கி 
வேறு வகையாக வருதலுமுண்டெனவுங் கொள்ளப்படும் . 
அவற்றுட் சில காட்டப்படுகின்றன . 


க . உவமாதீவகம் 
உதாரணம் : 

முன்னங் குடைபோன் முடிநா யகமண்போன் 
மன்னுந் திலகம் போல் வாளிரவி - பொன்னகலம் 
தங்குங் கவுத்துவம்போ லுந்தித் தடமலர்போல் 

அங்க ணுலகளந்தார்க் காம் . 
எனவரும் . 

இங்கே இரவி என்னுஞ் சொல் நடுவிலே நின்று 
போல் என்பவைகளோடு சென்று முடிந்து உவமையோடு 
கூடிய தீவகமாயிற்று . 


2. உருவக தீவகம் 
உதாரணம் : 

கானற் கயலாம் வயலிற் கமலமாம் 
எனற் கருவிளையா மின்புறவின் - மானாம் 
கடத்துமேல் வேடர் கடுஞ்சரமா நீங்கிற் 

கடத்துமேன் மெல்லியலாள் கண் . 
எனவரும் . 

இங்கே இறிதியினின்ற கண் என்னுஞ் சொல் முன் 
னர்ச் சென்று சென்று உருவக தீவகமாய் முடிந்தவாறுணர்க. 


5. பின்வரு நிலை 
ச 0 . முன்வருஞ் சொல்லும் பொருளும் பலவயிற் 

பின்வரு மென்னிற் பின்வரு நிலையே . 


பொருளணியியல் 


சுக 


இதன்பொருள் - ஒரு செய்யுளிலே முன்வந்த 
சொல்லும் பொருளுந் தனித்தனியாயினுங் கூடியாயினும் 
பலவிடங்களிலே பின் வருமாயின் , அது , பின்வருநிலை என் 
னும் அணியாகும் என்றவாறு . 

எனவே சொற்பின்வருநிலை , பொருட்பின்வருநிலை , 
சொற்பொருட்பின்வருநிலை என மூவகைப்படும் என்பது 
பெற்றாம் . 

இதனை முதனூலார் ஆவிருத்தி என்பர் . ஆவிருத்தி 
திரும்பி வருதல் . 


க . சொற்பின்வருநிலை 
உதாரணம் : 

மால்கரி காத்தளித்த மாலுடைய மாலைசூழ் 
மால்வரைத்தோ ளாதரித்த மாலையார் - மாலிருள்சூழ் 
மாலையின் மால்கட லார்ப்ப மதன்றொடுக்கு 
மாலையின் வாளி மலர் . 


எனவரும் . 

இங்கே முன்னர் வந்த மால் என்னுஞ் சொல்லே பின் 
னும் பலவிடங்களில் வந்தது . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

பேர்பரவை பெண்மை பினிற் பெரும்பரவை விரும்பல்குல் 
ஆர்பரவை யணிதிகழு மணிமுறுவ லரும்பரவை 
சீர்பரவை யாயினா டிருவுருவின் மென்சாயல் 
ஏர்பரவை யிடைப்பட்ட வென்னாசை யெழுபாவை . 

( பெரியபுராணம் ) 
எனவரும் . 


2. பொருட்பின்வருநிலை 
உதாரணம் : 

அவிழ்ந்தன தோன்றி யலர்ந்தன காயா 
நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை - மகிழ்ந்துடன் 


எம் 


தண்டியலங்காரம் 


விண்டன கொன்றை விரிந்த கருவிளை 
கொண்டன காந்தள் குலை . 


எனவரும் . 

இங்கே முன்வந்த அவிழ்ந்தன என்பதின் பொருளே 
அலர்ந்தன என்பது முதலியனவற்றிற் பின்னும் வந்தவா 
றுணர்க . பின் வருவது மிது . 


உதாரணம் : 


பெருக்கிய குருத்துதி பிறங்குகலை நாதம் 
அருக்கிய வறற்றமா மாடுபுன லோதை 
சுருக்கிழுது துய்த்தெழு சுடர்க்கடவுள் சும்மை 
இருக்கியன் மறைத்தொனி யெழுந்தவன மெங்கும் . 

( இரகுவமிகம் ) 
எனவரும் . 

இங்கே நாதம் என முன்வந்த சொல்லின் பொருளே 
தமரம் , " ஓதை , சும்மை , தொனி என்பவைகளிற் பின் 
னும் வந்தது. 


கூ . சொற்பொருட்பின்வருநிலை 


உதாரணம் : 


வைகலும் வைகல் வரக்கண்டு மஃதுணரார் 
வைகலும் வைகலை வைகுமென் றின்புறுவர் 
வைகலும் வைாற்றம் வாணாண்மேல் வைகுதல் 
வைசலை வைத்துணரா தார் . 

(நாலடியார் ) 


எனவரும் . 


இங்கே முன்னர் வந்த வைகல் என்னுஞ் சொல்லும் 
அதன் பொருள்களாகிய நாள் , கழிதல் என்பனவும் பின் 
னரும் வந்தன. 

இவ்வலங்காரம் உவமை முதலியவற்றோடு கூடியும் 
வரும். 


பொருளணியியல் 


எக 


க . உவமப்பொருட்பின்வருநிலை 
உதாரணம் : 

செங்கமல நாட்டஞ் செழுர்தா மரைவதாம் 
பங்கயஞ் செவ்வாய் பதுமம்போற் - செங்கரங்கள் 
அம்போ ருகந்தா ளரவிந்த மாமனார் 

தம்போ ருகந்தா டநம் 
எனவரும் . 


உ . உருவகப்பின்வருநிலை 
உதாரணம் : 

திருமுகங் கமல மீணைவிழி கமலஞ் 

செய்யவாய் கமல நித்திலந்தாழ் 
வருமுலை கமலர் துணைக்கரங் கமலம் 

வலம்புரி யுந்திபொற் கமலம் 
பெருகிய வல்குன் மணித்தடங் கமலம் 

பிடிநடைத் தாள்களுங் கமலம் 
உருவவட் கவ்வா றாதலி னன்றே 

யுயர்ந்தது பூவினுட் கமலம் . (தணிதைப்புராணம் ) 
எனவரும் . 


6. முன்னவிலக்கணி 
சக முன்னத்தின் மறுப்பினது முன்ன விலக்கே 

மூவகைக் காலமு மேவிய தாகும் . 

இதன்பொருள் - குறிப்பினாலே ஒன்றினை மறு 
த்து மேன்மை தோன்றச் சொல்லுவது முன்னவிலக்கு என் 
னும் அணியாகும் ;. அஃது இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என் 
னும் முக்காலங்களையும் பற்றி வருதலுடையதாகும் என்ற 


வாறு . 


முன்னம் - குறிப்பு . விலக்கு - தடை . 
இதனை முதனூலார் ஆக்கேபம் என்பர் . ஆக்கேபம் - 


தடை . 


எஉ 


தண்டியலங்காரம் 


க இறந்தகாலவிலக்கு 
உதாரணம் : 

பாலன் றன துருவா யேழுலகுண் டாலிலையின் 
மேலன்று கண்டுயின்றாய் மெய்யென்பர் ஆலன்று 
வேலை ருள்ளதோ விண்ணதோ மண்ணதோ 

சோலைசூழ் குன்றெடுத்தாய் சொல் . ( பொய்கையாரந்தாதி ) 
எனவரும் . 

இங்கே பண்டைக்காலத்திலே விட்ணுேமூர்த்தி ஆலிலை 
யிலே நித்திரை கொண்டார் என்னுங் காரியத்தினை ஆலன்று 
வேலை நீருள்ளதோ விண்ணதோ மண்ணதோ என்பது 
கொண்டு அசம்பவம் என்பது தோன்றக் குறிப்பினால் விலக் 
கியவாறறிக . 

உ . நிகழ்காலவிலக்கு 
உ.தாரணம் : 

மாதர் நுழைமருங்கு நோவ மணிக்குழை சேர் 
காதின் மிசைலேங் கைபுனை வீர் - மீதுலவு 
நீணீல வாட்க ணெடுங்கடையே செய்யாவோ 

நாணிலஞ் செய்யு நலம் 
எனவரும் . 

இங்கே காதிற்கு நீலோற்பலப்பூச்செய்யும் அழகினைக் 
கடைக்கண் தானே செய்யும் என்று நீலோற்பலப்பூவணிதலை 
அணியும் போதே குறிப்பினால் விலக்கியவாறுணர்க . 


. 


கூ . எதிர்காலவிலக்கு 
உதாரணம் : 

முல்லைக் கொடி நுடங்க மொய்காந்தள் கைகுலைப்ப 
எல்லை யினவண் டெழுந்திரங்க - மெல்லியன் மேற் 
றீவாய் நெடுவாடை வந்தாற் செயலறியேன் 

போவா யொழிவாய் பொருட்கு . 
எனவரும் . 

இங்கே நெடுவாடை வந்தாற் செயலறியேன் என 
வருங்காலசம்பவங் கூறிப் , பிரிந்து செல்லலைக் குறிப்பாய் 
விலக்கியவாற்றிக . 


பொருளணியியல் 


எட 


விலக்கணிவகை 


ச . அதுவே , 

பொருள் குணங் காரணங் காரியம் புணரும் . 

இதன்பொருள் - அவ் விலக்கலங்காரம் பொருள் , 
குணம் , காரணம் , காரியம் என்பவைகளோடு புணர்ந்தும் 
வரும் என்றவாறு . 


சு . பொருள் விலக்கு 


உதாரணம் : 


கண்ணு மனமுங் கவர்ந்தவ ளாடிடமென் 
றண்ண லருளு மடையாளம் - தண்ணிழலின் 
சுற்றெல்லை கொண்டுலவுஞ் சோதித் திரளல்லான் 
மற்றில்லை காணும் வடிவு . 


எனவரும் . 

இங்கே தலைவியின் வடிவைச் சிறந்ததென்று கருதிய 
ஒரு நாயகனால் அவ்வடிவிலுள்ள ஒளியை நிலை பெறுத்தி 
அதற்கிடனாயுள்ள வடிவமென்னும் பொருள் விலக்கப்பட்ட 
வாறுணர்க . 


ரு . குணவிலக்கு 


உதாரணம் : 


மாதர் துவரிதழ்வாய் வந்தென் னுயிர்கவருஞ் 
சீத முறுவ லறிவழிக்கும் - மீதுலவி 
நீண்ட மதர்விழியென் னெஞ்சங் கிழித்துலவும் 

யாண்டையதோ மென்மை யிவர்க்கு . 
எனவரும் . 

இங்கே உயிர் கவர்தல் , அறிவழித்தல் முதலிய வன் 
செயல்கள் பற்றி மென்மை என்னுங் குணம் இவர்க்கில்லை 
என விலக்கப்பட்டவாற்றிக. 


ச 


தண்டியலங்காரம் 


சு . காரணவிலக்கு 


உதாரணம் : 


மதரரிக் கண்சிவப்ப வார்புருவங் கோட 
அதரந் துடிப்ப வணிசேர் நுதல்வியர்ப்ப 
நின்பா னிகழ்வனகண் டஞ்சாதா லென்னெஞ்சம் 

என்பாற் றவறின்மை யால் . 
எனவரும் . 

இங்கே அஞ்சு தலாகிய காரியந் தோன்றாமையால் அத 
னையுள தாக்குங் கண்சிவத்தல் , புருவங்கோடல் முதலிய 
காரணங்கள் விலக்கப்பட்டன . 


எ காரியவிலக்கு 
உதாரணம் : 
மன்னவர் சேயர் மயில கலி யாடலும் 
பொன்னலருங் கொன்றையும் பூந்தளவின் - மென்மலரும் 
பின்னுயிரா நீண்முகிலு மெய்யென்று கொள்வதேல் 

என்னுயிரோ வின்னு முளது . 
எனவரும் . 

இங்கே நாயகர் பிரிந்து சேய்மையிடத்தராகத் தனித் 
திருக்குந் தலைவி தனக்குக் கார்காலவரவு மரணகாரணமாக 
வும் என்னுயிரோ வின்னுமுளது என்றமையான் ம- m 
மாகிய காரியம் விலக்கப்பட்டது . 


இதுவுமது 
கூ வன்சொல் வாழ்த்துத் தலைமை யிகழ்ச்சி 

துணைசெயன் முயற்சி பரவச முபாயம் 
கையற லுடம்படல் வெகுளி யிரங்கல் 
ஐயமென்றாங் கறிந்தனர் கொளலே . 

இதன்பொருள் - வன்சொல்விலக்கு முதல் ஐய . 
விலக்கீறாக இங்கே சொல்லப்பட்டவைகளும் அவ்வணியின் 
வகைகள் என அறிந்து கொள்க என்றவாறு . 


பொருளணியியல் 


எரு 


வு . வன்சொல்விலக்கு 
உதாரணம் : 

மெய்யே பொருண்மேற் பிரிதியேல் வேறொரு 
தையலை நாடத் தகுநினக்கு - நெய்யிலைவேல் 
வள்ளல் பிரிவற்றம் பார்த்தெங்கள் வாழ்நாளைக் 

கொள்ள வுழலுமாங் கூற்று . 
எனவரும் . 
இங்கே பிரிந்தவுடன் இறந்துவிடுவோம் 

என்பது 
தோன்ற வேறொரு தையலை நாடத்தகும் எனவும் , இயமன் 
பிரியுஞ்சமயம் பார்த்துத்திரிவான் எனவும் வன்சொற் கூறிச் 
செலவு விலக்கியவாற்றிக. பின்வருவது மிதுபோலும் . 
உதாரணம் : 

என்னொடு சொல்லுக செல்லாமை யுண்டெனி னீரமதி 
தன்னொடு மல்கு சடையாளர் வெங்கைத் தடஞ்சிலம்பிற் 
பொன்னொடு சொல்லும் நீரின் செலவைப் பொருணினைந்து 
முன்னொடு பின்னு மிழப்பான் கருதிய முன்னவனே . 

( வெங்கைக்கோவை ) 
எனவரும் . 

இங்கே முன் பின் என்றது அறத்தையும் , இன்பத் 
தினையும் . 

க . வாழ்த்துவிலக்கு 
வாழ்த்துக் கூறித் தன்னிலைமையையுங் குறிப்பித்து 
விலக்குவது வாழ்த்து விலக்காகும் . 
உதாரணம் : 

செல்லு நெறியனைத்துஞ் சேம நெறியாக 
மல்க நிதியம் வளஞ்சிறக்க 

எஞ்சிறக்க -- வெல்லும் 
அடற்றோ விடலை யகன்றுறைவ தாங்கோர் 

டத்தே . பிறக்க வியாம் . 
எனவரும் . 

இங்கே ஆக , மல்க , சிறக்க என்று வாழ்த்தி 
விடலை யகன்றுறைவ தாங்கோர் இடத்தே பிறக்க என்பத 


எச 


தண்டியலங்காரம் 
னால் மரணம் சம்பவிக்கும் என்பது பெறப்படக் கூறிச் 
செல்லுதலை விலக்கியவாறுணர்க . 


க 0 . தலைமைவிலக்கு 
தலைமையாகிய சுவாதீத நிலைமை தோன்றுமாறு சொ 
ல்லி விலக்குவது தலைமைவிலக்காகும் . 


உதாரணம் : 


பொய்ம்மை நெறிதீர் பொருளு மிகப்பயக்கும் 
எம்முயிர்க்கு மேது மிடரில்லை - வெம்மைகீர்க் 
தேச வினிய நெறியணிய வென்றாலும் 
போக லொழிவாய் பொருட்கு . 


- 


எனவரும் . 

இங்கே எம்முயிர்க்கு மேதுமிடரிலை என்பதனாலே 
சுவாதீத நிலைமை தோன்று மாற்றிக . 


கக . இகழ்ச்சிவிலக்கு 
காரியத்திற்குரிய காரணத்தை இகழ்ந்து விலக்குவது 
இகழ்ச்சி விலக்காகும் . 
உதாரணம் : 


ஆசை பெரிதுடையே மாருயிர்மே லப்பொருண்மேல் 
ஆசை சிறிது மடைவிலமால் - தேசு 
வழுவா நெறியின் வருபொருண்மே லண்ணல் 

எழுவா யொழிவா யினி . 
எனவரும் . 

இங்கே அண்ணலே , நீ செல்க அல்லது தவிர்க என்றா 
ளாயினும் நின் செலவால் உயிரிழப்பேம் ; உயிர்மேலன்றிப் 
பொருண்மேல் எமக்கு விருப்பில்லை என்பதனாற் செல்லு 
கைக்குக் காரணமான பொருளை இகழ்ந்து கூறிச் செல்லுதலை 
விலக்கியவாற்றிக . 


பொருளணியியல் 


எஎ 


கஉ . துணை செயல்விலக்கு 
உதாரணம் : 

விளைபொருண்மே லண்ணல் விரும்பிளையே லீண்டெங் 
கிளையழுகை கேட்பதற்கு முன்னே - விளைதேன் 
புடையூறு பூந்தார்ப் புனைகழலாய் போக்குக் 

கிடையூறு வாராம லேகு . 
எனவரும் . 

இங்கே செல்லுகைக்குத் துணை செய்வார் போலக் கூறி 
னும் ஈண்டெங் கிளையழுகை கேட்பதற்கு என்பதனால் 
இறந்துபடுவேம் என்பது தோன்றச் சொல்லிச் செல்லுதலை 
விலக்கியவாறுணர்க. 


ககூ . முயற்சிவிலக்கு 
P- தாரணம் : 
மல்லணிந்த தோளா யிதென்கொலோ வான்பொருண்மேற் 
செல்க விரைந்தென் றுளந்தெளிந்து - சொல்லுதற்கே 
என்று முயல்வல்யா னேகனீ யென் றிடையே 

தோன்றுகின்ற தென்வாயிற் சொல் . 
எனவரும் . 

இங்கே நீ விரும்பியவாறே செல்க, எனச் சொல்ல 
முயன்றும் , அநர்த்தங் குறிப்பதாய்ச் செல்லற்க என்னுஞ் 
சொல் என்வாயிற் றோன்றுகின்றது என்று முயற்சி தோன் 
றக் கூறி விலக்கியவாறுணர்க . 


கச . பரவசவிலக்கு 
உதாரணம் : 

செல்கை திருவுளமேல் யானறியேன் றேங்கமழ்தார் 
மல்லகலந் தங்கு மதர்விழியின் - மெல்லிமைகள் 
நோக்கு விலக்குமே னோவா ளிவள்காதல் 

போக்கி ய்கல்வாய் பொருட்கு . 
எனவரும் . 

இங்கே பிரிந்து செல்ல விரும்பிய தலைவனை நோக்கி 
நின்மார்பையே பார்த்து நிற்கும் விழிகளை இமை மறைக்கு 


எஅ 


தண்டியலங்காரம் 


மாயின் ; அதனால் வருந்துமியல்புடைய இவள் காதலை நீக் 
கியே செல்க எனத்தன் வசமின்றிக் காதலின் வசமாய் நிற்ற 
லாகிய பரவசங் கூறி விலக்கியவாற்றிகள் 


- 


கரு . உபாயவிலக்கு 
உதாரணம் : 

இன்னுயிர் காத்தளிப்பாய் நீயே யிளவேனின் 
மன்னவனுங் கூற்றுவனும் வந்தணைந்தால் அன்னோர் 
தமக்கெம்மைத் தோன்றாத் தகையதோர் விஞ்சை 

எமக்கின் றருள் புரிந்தே யேகு . 
எனவரும் . 

இங்கே ‘காமநோயினின்றும் எம்மைக் காக்கும் நீ , காம 
னுக்கும் யமனுக்கும் வெளிப்படாதிருக்கத்தக்க ஒரு வித்தை 
யை உதவிச் செல்க எனக்கூறி அவ்வாறாய வித்தையாகிய 
உபாயமின்மை காரணமாக விலக்கியவாற்றிக . 


ககா . கையறல் விலக்கு 
கையறல் தோன்றக் கூறி விலக்குவது கையறல் விலக் 
காகும் . 

கையறல் - செய்யாதொழிந்த வினைகளுக்கு வருந்துதல் . 
இதனை முதனூலார் அநுசயாக்கோபம் என்பர் . அநுசயம் - 
விளையொழிந்தயர் தல் . 
உதாரணம் : 

வாய்த்த பொருள் விளைத்த தொன் றில்லை மாதவமே 
ஆத்த வறிவில்லை யம்பலத்துக் - கூத்துடையான் 
சீலஞ் சிறிதேயுஞ் சிந்தியேன் சென்றொழிந்தேன் 

காலம் வறிதே கழித்து . 
எனவரும் . 

இங்கே பொருள் தேடப்படவில்லை ; அறிவு தேடப் 
படவில்லை ; அம்பலக்கூத்தனையுஞ் சிந்திக்கவில்லை; வாழ்நாளை 
வீணாகக் கழித்தேன் எனக் கையறல் தோன்றக் கூறி 
அவை இனிச் செய்தற்குரியவாகா விலக்கப்பட்ட 
வாற்றிக . 


என 


பொருளணியியல் 


எக . 


கஎ . உடன்படல் விலக்கு 
உதாரணம் : 

அப்போ தடுப்ப தறியே னருள் செய்த 
இப்போ திவளு விசைகின்றாள் - தப்பில் 
பொருளோ புகழோ தரப்போவீர் மாலை 

இருளோ நிலவோ வெழும் 
எனவரும் . 

இங்கே ‘ இப்போதிவளு மிசைகின்றாள் என்பதனால் 
உடன்பாடு தோன்றக் கூறி மாலை இருளோ நிலவோ 
வெழும் அப்போ 

அப்போ தடுப்ப தறியேன் என்பனவற்றால் நீ 
பிரியின் மயக்கம் மிகுந்திறப்பாள் என்பது தோன்றக் கூறிச் 
செலவை விலக்கியவாற்றிக. 


கவு . வெகுளிவிலக்கு 


உதாரணம் : 


வண்ணங் கருக வளை சரிய வாய்புலா 
எண்ணந் தளர்வே மெதிர் நினறு - கண்ணின்றிப் 
போதல் புரிந்து பொருட்காதல் செய்வீரால் 
யாதும் பயமிலேம் யாம் . 


எனவரும் . 

இங்கே தலைவன் பிரியின் வண்ணங் கருகுதல் முதலிய 
நிகழ எதிர்நின்று யாதும் பயமிலேம் யாம் என்றதனால் 
வெகுளிதோன்றக் கூறி விலக்கியவாற்றிக. 


கக . இரங்கல் விலக்கு 
உதாரணம் : 

ஊச றொழிலிழக்கு மொப்பு மயிலிழக்கும் 
வாசஞ் சுனையிழக்கும் வள்ளலே 
பொழிலிழக்கு நாளை யெம் பூங்குழலி நீங்க 

எழிலிழக்கு மந்தோ விவண் . 
எனவரும் . 


அ 


தண்டியலங்காரம் 


இங்கே வள்ளலே , நின் பிரிவால் இத்தலைவியின் உயி 
ரிழக்க ஊசல் முதலியனவும் தொழின் முதலியன இழக்கும் 
என இரக்கம் தோன்றக் கூறிச் செல்லுகை விலக்கியவாற்றிக . 
பின்வருவது மிது . 
உதாரணம் : 

இறத்த னீசெயி னுய்யும் தொன்றுமே னையவாம் 
பிறத்த லாகிய வுயிரெலாந் துயருறல் பெரிதால் 
அறத்து நேரிஃ தாய்ந்துணர் பெரிதம ராடும் 
மறத்து மாருயி ரடாதுவென் கண்டிடும் வழக்கோய் . 

இரகுவமிசம் ) 
எனவரும் . 


20 ஐயவிலக்கு 


உதாரணம் : 


மின்னோ பொழிலில் விளையாடு மிவ்வுருவம் 
பொன்னோ வெனுஞ்சுணங்கிற் பூங்கொடியோ 

என்னோ 
திசையுலவுங் கண்ணுந் திரண் முலையுந் தோளும் 

மிசையிருளுந் தாங்குமோ மின் .. 
எனவரும் . 

இங்கே மின்னோ, கொடியோ என்னும் ஐயம் , கண் 
முதலியவைகளை மின் தாங்குமோ என்பதனால் விலக்கப் 
பட்டவாற்றிக . 


இதுவுமது 
சச . வேற்றுப்பொருள் சிலேடை யேதுவென் றின்னவை 

மேற்கூ றியற்கையின் விளங்கித் தோன்றும் 
இதன்பொருள் - வேற்றுப்பொருள்வைப்பு , சிலே 

ஏது எனப்பட்ட இவ்வலங்காரங்கள் மேற்கூறப் 
பட்ட இயல்புடைய விலக்கலங்காரம் போலவுந் தோன்றும் 
என்றவாறு . 


பொருளணியியல் 


அக 


உக வேற்றுப்பொருள்வைப்புவிலக்கு 
உதாரணம் : 

தண்கவிசை யாலுலகந் தாங்கு மரபாயன் 
வெண்கவிகைக் குள்ளடங்கா வேந்தில்லை - எங்கும் 
மதியத் துடனிரவி லந்துலவும் வானிற் 

பொதியப் படாத பொருள் . 
எனவரும் . 

இங்கே விலக்கு வேற்றுப்பொருள் வைப்போடு சேர் 
ந்து வந்தவாறறிக . 


உஉ . சிலேடைவிலக்கு 
உதாரணம் : 

அம்போ ருகஞ்செற் றமுத மயமாகி 
வம்பார் முறுவ லொளிவளர்க்க - இம்பர் 
முகைமதுவார் கோதை முகமுண் டுலகின் 

மிகைமதியும் வேண்டுமோ வேறு . 
எனவரும் . 

இங்கே விலக்குச் சிலேடையோடு கூடிவந்தது . இது 
முகத்திற்குஞ் சந்திரனுக்குஞ் சிலேடை . 


உ கூ . ஏதுவிலக்கு 
உதாரணம் : 

பூதலத்து ளெல்லாப் பொருளும் வறியராய்க் 
காதலித்தார் தாமே கவர்தலால் - நீதி 
அடுத்துயர்ந்த கீர்த்தி யநபாயா யார்க்குங் 

கொடுத்தியெனக் கொள்கின் றிலேம் . 
எனவரும் . 

இங்கே தாமே கவர்தலால் என்னும் ஏதுவினால் 
கொடுக்கின்றாயெனக் கொள்ளுதல் விலக்கப்பட்டது . இத 
னால் பெருங்கொடையாளன் என்பதும் பெறப்படுகின்றது . 
காரணவிலக்குக்கும் இதற்கும் பேதம் யாதோவெனின் , 


அஉ 


தண்டியலங்காரம் 


காணவிலக்குக் காரணத்தையே விலக்குவதெனவும் , இது 
காரணத்தால் விலக்குவதெனவும் அறிக . 


7. வேற்றுப்பொருள்வைப்பணி 
சரு . முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்குப் 

பின்னொரு பொருளை யுலகறி பெற்றி 
ஏற்றிவைத் துரைப்பது வேற்றுப்பொருள் வைப்பே . 

இதன் பொருள் - யாதேனுஞ் சொல்லும்படி தொ 
டங்கிய பொருளை ஒரு தன்மையோடு சொல்லி அதனைச் 

திக்கும் பொருட்டு வலியுடைய மற்றொரு பொருளை உல 
கறிந்த அத்தன்மையை ஏற்றிவைத்துச் சொல்லுவது வேற் 
றுப்பொருள்வைப்பு என்னும் அணியாகும் என்றவாறு . 

சிறப்புப்பொருளை உறுதிப்படுத்தி முடித்தற்குப் பொ 
துப் பொருளும் , பொதுப்பொருளை உறுதிப்படுத்தி முடித் 
தற்குச் சிறப்புப் பொருளுமாக இருபொருளும் இருவாக் 
கியத்திற் சொல்லப்படுவது வேற்றுப்பொருள்வைப்பு என் 
பாருமுளர் . இதனை முதனூலார் அர்த்தாந்தரநியாசம் என் 
பர் . அர்த்தம் - பொருள் . அந்தரம் - வேறு . நியாசம் - 
வைப்பு. 


வேற்றுப்பொருள்வைப்பணிவகை 
சுசு . முழுவதுஞ் சேற லொருவழிச் சேறல் 

முரணித் தோன்றல் சிலேடையின் முடித்தல் 
கூடா வியற்கை கூடு மியற்கை 
இருமை யியற்கை விபரீதப் படுத்தலென் 
றின்னவை யெட்டு மதன தியல்பே 

இதன்பொருள் - முழுவதுஞ் சேறல் என்பது 
முதல் விபரீதப்படுத்தல் என்பதீறாகவுள்ள - இவ்வெட்டும் 
அவ்வேற்றுப்பொருள்வைப்பு என்னும் அணியின் வகை 
யாகும் என்றவாறு . 


பொருளணியியல் 


அங 


க . முழுவதுஞ்சேறல் 
வேறாக வைக்கப்படும் பொருள் எங்குஞ் சென்று வியா 
பித்தலுடையது முழுவதுஞ்சேறலாகும் . 

முழுவதுஞ் சேறல் - எங்குஞ்சென்று நிறைதல் . 
உதாரணம் : 

புறந்தந் திருளிரியப் பொன்னேமி யுய்த்துச் 
சிறந்தவொளி வளர்க்குந் தேரோன் - மறைந்தான் 
புறவாழி சூழ்ந்த புவனத்தே தோன்றி 

இறவாது வாழ்கின்றார் யார் . 
எனவரும் . 

இங்கே பின்னிரண்டடியினும் சொல்லப்பட்ட பொருள் 
எல்லாரும் இறப்பார் என எங்குஞ் சென்று வியாபித்து முழு 
வதுஞ் சேறலாயினவாறும் , அது பொதுப்பொருளாய் நின்று 
முன்னீரடியினுஞ் சொல்லப்பட்ட சிறப்புப் பொருளாகிய 
சூரியனது இறந்துபடுகையைப் பொதுப்பொருளாக நின்று 
உறுதிப்படுத்தியவாறும் , இறந்துபடுகை உலகறி பெற்றியாய 
வாறும் அறிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 
குருளை மான்பிணித் திளஞ்சிறா 
ரூர்ந்திடுங் கொடித்தேர் 
ளை யொண்பொனை மணித்தலங் 
கவர்ந்து கொண் டுறுவ 
வெருளின் மாக்களை வெறுப்பதென் 

முனிவரும் விழைவார் 
பொருளி னாசையை நீங்கினர் 
யாவரே புவியில் . 

( கந்தபுராணம் ) 
எனவரும் . 


உ . ஒருவழிச்சேறல் 
வேறாக வைக்கப்படும் . பொருள் எங்குஞ் சென்று வியா 
பியாது சிலவிடத்து மாத்திரஞ் சென்று வியாபித்தலுடை 
யது ஒரு வழிச்சேறலாகும் . 


அச 

தண்டியலங்காரம் 
ஒருவழி - சிலவிடம் . 
உதாரணம் : 
எண்ணும் பயன்றூக்கா தியார்க்கும் வரையாது 
மண்ணுலகில் வாம னருள் வளர்க்குக் - தண்ணறுந்தேன் 
பூத்தளிக்குந் தாராய் புகழாளர்க் செவ்வுயிருங் 

காத்தளிக்கை யன்றோ கடன் . 
எனவரும் . 

இங்கே முன்னர்ச் சொல்லப்பட்ட சிறப்புப்பொருளைப் 
பின் வேறாக வைக்கப்பட்ட பொதுப்பொருள் பிரமாணப் 
படுத்தியவாறும் , அது , புகழாள பாகிய சிலரிடஞ் சென்று 
ஒருவழிச் சேறலாயினவாறும் அறிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

பளிக்கறை யன்னதோர் படுகர்ப் பாங்கினுந் 
தளிர்ப்புறு செறுவினுந் தவறுற் றேகுவார் 
தெளிப்பவரின்மையி னெறியிற் சென்றிலர் 
களிப்பவர் தமக்குமோர் கதியுண் டாகுமோ . 

( கந்தபுராணம் ) 
எனவரும் . 


கூ முரணித்தோன்றல் 
மாறுபட்டுத் தோன்றும் இயல்புடையதாய வேற்றுப் 
பொருள் முரணித்தோன்றலாகும் . 
உதாாணம் : 

வெய்ய குாற்றோன்றி வெஞ்சினவே றுட்கொளினும் 
பெய்யு முகிறன்னைப் பேணுவரால் - வையத் 
திருள்பொழியுங் குற்றம் பலவரினும் யார்க்கும் 

பொருள் பொழிவார் மேற்றே புகழ் . 
எனவரும் . 

இங்கே ‘ முகி லிடத்துள்ள - முழக்கத்திற்கும் இடியேற் 
றிற்கும் அதனைப் பேணுதலும் , கொடுப்பாரிடத்தே குற்ற 
மிருத்தற்குப் புகழும் முரணாமெனவுணர்க. 


பொருளணியியல் 

சு . சிலேடையின் முடித்தல் 
சிலேடை வாயிலாக முன் வைத்த பொருளை உறுதிப் 
படுத்தி முடிப்பது சிலேடையின் முடித்தலாகும் . 
உதாரணம் : 

எற்றே கொடிமுல்லை தன்னை வளர்த்தெடுத்த 
முற்றிழையாள் வாட முறுவலிக்கும் - முற்றும் 
முடியாப் பரவை முழங்குலகத் தென்றுங் 

கொடியார்க்கு முண்டோ குணம் . 
எனவரும் . 

இங்கே எற்றே கொடிமுல்லை தன்னை வளர்த்தெடுத்த 
முற்றிழையாள் வாட முறுவலிக்கும் என்பது சிறப்புப் 
பொருள். கொடியார்க்கு முண்டோ குணம் என்பது இதனைச் 
சாதித்து முடித்த பொதுப்பொருள் . கொடியார் என்பது 
இழிவு பற்றிக் கொடிக்கும் கொடுமையுடையவருக்கும் சிலே 
டையாய் நின்றது . பின்வருவது மிது . 
உதாரணம் : 
கல்லென் பேரிசைப் புனன் மழை 

பொழிதலாற் கானத் 
தொல்லும் போழல் யாவையு 

மிமைப்பினி லொளித்த 
வெல்லுந் தீஞ்சல மருவுமிக் 

காருக்கு வியன்பார் 
செல்லுங் காலையி லங்கண்வீற் 
றிருப்பரோ தீயோர் . 

(கந்தபுராணம் ) 
எனவரும் . 


ரூ . கூடாவியற்கை 
இயல்புக்கு மாறாக ஒன்றற்குச் சொல்லப்பட்ட தன்மை 
பின் வைக்கும் பொருளான் முடிக்கப்படுவது கூடாவியற்கை 


யாகும் . 


கூடாவியற்கை - இயைபில்லாத தன்மையுடைய 


அசு 


தண்டியலங்காரம் 


ப 


உதாரணம் : 

ஆர வடமு மதிசீத சந்தனமும் 
ஈர நிலவு மெரிவிரியும் - பாரிற் 
றுதிவகையான் மேம்பட்ட துப்புரவுந் தத்தம் 

விதிவகையான் வேறு படும் . 
எனவரும் , 

இங்கே முத்துமாலை , சந்தனம் , நிலவு என்பவைகளிலே 
எரி விரிதல் இயல்புக்கு மாறான தன்மை . இது தத்தம் விதி 
வகையான் வேறுபடும் எனப் பின் வைக்கப்பட்ட பொரு 
ளான் முடிக்கப்பட்டது . பின்வருவது மிது , 
உதாரணம் : 

கொஞ்சுகிளி யன்னமொழி குமுதவித ழமுதால் 
என்கின னராதிபதி யீதொரு வியப்போ 
அஞ்சுதரு தீவினையி லைமுது நஞ்சாம் 

நஞ்சுமமு தாமுரிய நல்வினையின் மாதோ . ( பாரதம் ) 
எனவரும் . 


சு . கூடுமியற்கை 
ஒன்றற்குப் பொருத்தமுள்ளதாகச் சொல்லப்பட்ட 
தன்மை பின் வரும் பொருளாலே முடிக்கப்படுவது கூடுமியற் 
கையாகும் . 
உதாரணம் : 

பொய்யுரையா நண்பா புனைதேர் நெறிநோக்கிக் 
கைவளை சோர்ந் தாவி கரைந்துகுவார் - மெய்வெதும்பப் 
பூத்தகையுஞ் செங்காந்தள் பொங்கொலிநீர் ஞாலத்துத் 

நீத்தகையார்க் கீதே செயல் . 
எனவரும் . 

இங்கே தலைவருடைய தேர் வழிபார்த்து வருந்துவா 
ருடைய சரீரம் வெதும்பும்படி காந்தள் பூத்துக் கிளரும் 
என்னுஞ் சிறப்புப் பொருள் தீத்தகையார்க் கீதே செயல் 
என்னும் பொதுப்பொருளாற் சாதிக்கப்பட்டது . தீத்தகை 
யார்க்கு வெதும்பச்செய்தல் கூடுமியற்கையாகும் . பின்வரு 


பொருளணியியல் 


அன 


உதாரணம் : 

சேனம் வெம்பணி யொண்புறா விரலைமான் செந்நாய் 
யானை யாதிக ளவ்வனத் திருக்கவு மாவி 
போன தில்லையா லங்கியிற் றோன்றிய பொருள்கள் 
மேனி கன்றுவ தன்றியே விளியுமோ வதனால் 

( கந்தபுராணம் ) 
எனவரும் . 


எ . இருமையியற்கை 
பொருத்தமுடைமை , பொருத்தமின்மை என்னும் இரு 
தன்மையையும் ஒருங்குகூறி வேற்றுப்பொருளான் . முடிப் 
பது இருமையியற்கையாகும் . 
உதாரணம் : 

கோவலர்வாய் வேய்ங்குழலே யன்றிக் குரைகடலுங் 
கூவித் தமியோரைக் கொல்லுமால் பாவாய் 
பெரியோரும் பேணாது செய்வரே போலுஞ் 

சிறியோர் பிறர்க்கியற்றுந் தீங்கு . 
எனவரும் . 

இங்கே வேய்ங்குழற்குக் கூடு மியற்கையும் , கடலுக் 
குக் கூடாவியற்கையுமாயுள்ள கொல்லுந்தன்மை பின் வாக் 
கியப் பொருளாற் சாதிக்கப்பட்டது . 


வு . விபரீதப்பத்ேதல் 
இயற்கைக்கு மாறாய் விபரீதமாகச் சொல்லப்பட்ட 
பொருள் பின் சொல்லப்படும் பொருளாற் சாதிக்கப்படுவது 
விபரீதப்படுத்தலாகும் . 
உதாரணம் : 

தலையிழர்தா னெவ்வுயிருந் தர்தான் பிதாவைக் 
கொலைபுரிர்தான் குற்றம் கடித்தான் - உலகில் 
தனிமுதன்மை பூண்டுயர்ந்தோர் வேண்டுவரேற் றப்பாம் 

வினையும் விபரீத மாம் . 
எனவரும் . 


அஅ 


தண்டியலங்காரம் 


இங்கே தலையிழந்தவன் சிருட்டித்தான் என்பதும் , 
பிதா வைக் கொன்றவன் குற்றத்தினீங்கினான் என்பதும் 
விபரீதப்பொருள் . அது பின் சொல்லப்பட்ட பொருளாற் 
சாதிக்கப்பட்டது . 

காரணத்தாற் காரியமும் , காரியத்தாற் காரணமும் நாட் 
டப்படுவதும் இவ்வலங்காரம் என்பாருமுளர் . அவையெல் 
லாம் இங்கே அடங்கும் . 


8. வேற்றுமையணி 
சஎ . கூற்றினுங் குறிப்பினு மொப்புடை யிருபொருள் 

வேற்றுமைப் படவரின் வேற்றுமை யதுவே . 

இதன்பொருள் - கூற்றினானாவது குறிப்பினானா 
வது ஒப்புடைய இருபொருள்கள் தம்முள்ளே வேறுபாடு 
தோன்ற வருமாயின் , அது வேற்றுமையென்னும் அணியா 
கும் என்றவாறு . 

இங்கே கூற்றென்றது ஒப்புடைய இருபொருட்கண் 
ணுமுள்ள பொதுத்தன்மையைச் சொற்களால் வெளிப்படை 
யாக அறிவித்தலை எனவும் , குறிப்பென்றது அதனைத் 
தொடர்ந்து ஊகித்தறிய நிற்றலை எனவும் அறிக . 

இதனை முதனூலார் வியதிரேகம் என்பர் . சாகித்திய 
தர்ப்பணகாரர் உபமானத்தினின்றும் உபமேயத்திற்கு உயர் 
வாவது தாழ்வாவது தோன்றச் சொல்வது வேற்றுமை 
என்பர் . 

இவ்வேற்றுமை சமமும் உயர்வும் தாழ்வுந் தோன்ற 
வரும் . 


க . ஒருபொருள் வேற்றுமைச்சமம் 
சமமுடைய இருபொருள்களுள்ளே ஒன்றற்குச் சொல் 
லும் பேதத்தினால் இரண்டுஞ் சமமாகப் பேசமுறுவது ஒரு 
பொருள் வேற்றுமைச் சமமாகும் . 


பொருளணியியல் 


உதாரணம் : 

அனைத்துலகுஞ் சூழ்போ யரும்பொருள் கைக்கொண் 
டினைத்தளவைத் தென்றற் கரிதாம் - பனிக்கடல் 
மன்னவரின் சேனைபோன் மற்றது நீர்வடிவிற் 

றென்னு மிதுவொன்றே வேறு . 
எனவரும் . 

இங்கே கடல் , சேனை என்னும் இருபொருள்க 
ளுள்ளே நீர்வடிவிற்று என்று கடற்குச் சொன்ன பேதத் 
தினால் அவ்விரண்டுஞ்சமமாகப்பேதமெய்தியவாறும் அனைத் 
துலகுஞ் சூழ்போ யரும்பொருள் கைக்கொண் டினைத்தள 
வைத் தென்றற் கரிதாம் எனப் பொதுத்தன்மை வெளிப் 
படையாகச் சொல்லப்பட்டமையாற் கூற்றினானொப்புமை 
எய்தியவாறும் அறிக . 


உ . இருடொருள் வேற்றுமைச்சமம் 
இரு பொருளின் கண்ணும் வேற்றுமை சமமாகச் 
சொல்லப்பட்டு வருவது இருபொருள் வேற்றுமைச் சம 
மாகும். 
உதாரணம் : 

சென்று செவியளக்குஞ் செம்மையவாய்ச் சிந்தையுள்ளே 
நின்றளவி லின்ப நிறைப்பவற்றுள் - ஒன்று 
மூலரிவருங் கூந்தலார் மாதர்நோக் கொன்று 

மலரிவருங் கூத்தன்றன் வாக்கு . 
எனவரும் . 

இங்கே பெண்கள் கண்ணும் , மலரியென்னு மூரிற் கூத் 
தனுடைய கவியுமாகிய இருபொருட்கண்ணும் சென்று செவி 
யளக்கும் என்பது முதலவாக வேற்றுமை சமமாகச் சொல் 
லப்பட்டவாறும் , அதுவே பொதுத்தன்மையாய் வெளிப் 
படையாய் நின்றவாறும் அறிக . 


கூ . உயர்ச்சி வேற்றுமை 
உபமானத்தினின்றும் உபமேயத்திற்கு உயர்ச்சியாகிய 
வேற்றுமை சொல்லப்படுவது உயர்ச்சி வேற்றுமையாகும் . 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 

மலிதேரான் கச்சியு மாகடலும் தம்முள் 
ஒலியும் பெருமையு மொக்கும் - மலிதேரான் 
சச்சி படுய சடல்படா சச்சி 

கடல்படுவ வெல்லாம் படும் . 
எனவரும் . 

இங்கே கச்சி , கடல் என்னும் இருபொருள்களுள்ளே 
கச்சி கடல் பொருந்துவனவெல்லாம் பொருந்தும் எனவும் , 
கடல் கச்சி பொருந்துவனவெல்லாம் பொருந்தமாட்டா என 
வும் கச்சியாகிய உபமேயத்திற்கு உயர்ச்சியாகிய பேதங் 
கூறியவாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

அங்கண் விசும்பி னகனிலாப் பாரிக்குந் 
திங்களுஞ் சான்றோரு மொப்பர்மன் -- திங்கள் 
மறுவாற்றுஞ் சான்றோரஃ தாற்றார் தெருமந்து 
தேய்வ ரொருமா சுறின் . 

( நாலடியார் ) 
எனவரும். 

இதுவரையுங் கூற்றினானாய ஒப்புடைப் பொருள்களின் 
வேற்றுமை கூறப்பட்டது . இனிக் குறிப்பினானாய ஒப்புடைப் 
பொருள்களின் வேற்றுமை கூறப்படுகின்றது . 


சு . இருபொருள் வேற்றுமைச்சமம் 
உதாரணம் : 

கார்க்குலமும் பாய் திரையுங் காட்டுங் கடல்படையும் 
போர்க்களிறும் பாய்மர்வும் பொங்குமால் - ஏற்ற 
கலமுடைத்து முந்நீர் கதிராழித் திண்டேர் 

பலவுடைத்து வேந்தன் படை . 
எனவரும் . 

இங்கே கடல் , படை என்னும் இருபொருள்களுக் 
கும் வேற்றுமை சமமாகச் சொல்லப்பட்டவாறும் , ஒப்புமை 
குறிப்பாயறிய நின்றவாறும் அறிக . 


பொருளணியியல் 


கூக 


ரு . உயர்ச்சி வேற்றுமை 
உதாரணம் : 

பதுமங் களிக்கு மளியுடைத்துப் பாவை 
வதந மதர்நோக் குடைத்துப் - புதையிருள் சூழ் 
அப்போ தியல்பழியு மம்போ ருகம்வதாம் 

எப்போது நீங்கா தியல்பு . 
எனவரும் . 

இங்கே பதுமம் , முகம் என்னும் இருபொருள்களுக்கும் 
பொதுத்தன்மை குறிப்பாய் அறிய நின்றவாறும் , உபமே 
யத்திற்கு உயர்ச்சி கூறியவாறும் அறிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

மன்னனு மாசறக் கற்றோனுஞ் சீர்தூக்கின் 
மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் மன்னற்குத் 
தன்றேச மல்லாற் சிறப்பில்லை கற்றோற்குச் 

சென்றவிட மெல்லாஞ் சிறப்பு . ( வாக்குண்டாம் ) 
எனவரும் . 


. 


இதுவுமது 
சவு அதுவே , 

குணம்பொருள் சாதி தோழிலோடும் புணரும் . 

இதன்பொருள் - அவ்வேற்றுமையணி குணம் முத 
லிய நான்கனோடு கூடியும் வரும் என்றவாறு . 


சு . குணவேற்றுமை 
உதாரணம் : 

சுற்றுவிற் காமனுஞ் சோழர் பெருமாளுங் ( டியே 
கொற்றப்போர்க் கிள்ளியுங் கேழொவ்வார் - பொற்றொ 
ஆழி யுடையான் மகன் மாயன் செய்யனே 

கோழி யுடையான் மகன் . 
எனவரும் . 


தண்டியலங்காரம் 


இங்கே காமனுக்குஞ் சோழனுக்கும் மாயன் எனவுஞ் , 
" செய்யன் எனவும் , கருமை செம்மை என்னுங் குணங்களால் 
வேற்றுமை சொல்லப்பட்டது . மாயம் - கறுப்பு. 


எ . பொருள் வேற்றுமை 
உதாரணம் : 

ஒங்க லிடைவந் துயர்ந்தோர் தொழவிளங்கி 
ஏங்கொலிநீர் ஞாலத் திருள் கடியும் - ஆங்கவற்றுள் 
மின்னேர் தனியாழி வெங்கதிரொன் றேனையது 

தன்னே ரிலாத் தமிழ் . 
எனவரும் . 

இங்கே ஓங்கலிடைவருதல் முதலிய தொழில்கள் 
ஒன்றேயாகவும் அத்தொழில்களையுடைய பொருள் கதி 
ரோன் எனவும் , தமிழ் எனவும் இரண்டேயாய்ப் பொருள் 
வேற்றுமையாயினவாற்றிக. 


வு . சாதிவேற்றுமை 


உதாரணம் : 


வெங்கதிர்க்குஞ் செந்தீ விரிசுடர்க்கு நீங்காது 
பொங்கு மதியொளிக்கும் போகாது - தங்கும் 
வளமையான் வந்த மதிமருட்சி மாந்தர்க் 

இளமையான் வர்த விருள் . 
எனவரும் . 

இங்கே மருட்சி , இருள் என்னும் இரண்டும் இரு 
ளென்னும் ஒரு சாதியாதல்பற்றி ஒன்றாக வைத்து வேற் 
றுமை சொல்லப்பட்டவாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

தீயினாற் சுட்டபண் ணுள்ளாறு மாருதே 
நாவினாற் சுட்ட வடு . 

( திருக்குறள் ) 
எனவரும் . 


பொருளணியியல் 


க தொழில்வேற்றுமை 
உதாரணம் : 

புனனாடர் கோமானும் பூத்துழாய் மாலும் 
வினை வகையான் வேறு படுவர் - புனனாடன் 
ஏற்றெறிந்து மாற்றலர்பா லெய்தியபார் மாயவன் 

ஏற்றிரந்து கொண்டமையி னால் . 
எனவரும் . 

இங்கே சோழனுக்கும் விட்ணுேவுக்கும் வேற்றுமை 
தொழிலால் வந்தவாற்றிக . உரையிற் கோடலால் இவ்வணி 
விலக்கு , சிலேடை முதலிய பிறவணிகளோடு சேர்ந்து வரு 
தலுங் கொள்ளப்படும் . 


க . விலக்கியல் வேற்றுமை 
உதாரணம் : 

தம்மாற் பயன் றூக்கா தியா வரையுந் தாங்குகினுங் 
கைம்மாறுங் கால முடைத்தன்றே - எம்மாவி 
அன்னவனை யாழி யநபா யனை மலராண் 

மன்னவனை மானுமோ வான் . 
எனவரும் . 

இங்கே சோழனுக்கும் முகிலுக்கும் வேற்றுமை விலக் 
கோடு கூடிவந்தது . 

உ . சிலேடை வேற்றுமை 
உதாரணம் : 

ஏறடர்த்து வின்முருக்கி யெவ்வுலகுங் கைக்கொண்டு 
மாறடர்த்த வாழி வலவனைக் - காறொழுதற் 
கெஞ்சினா ரில்லெனினு மாய னிகனெமொல் 

வஞ்சியா னீர் நாட்டார் மன் . 
எனவரும் . 

இங்கே மாயன் , " வஞ்சியான் என்னுஞ் சிலேடை 
களால் விட்டுணுவுக்குஞ் சோழனுக்கும் வேற்றுமை காட் 
டப்பட்டது . மாயன் என்பது கரியன் எனவும் , கபடமுடை 
யவன் எனவும் , வஞ்சியான் என்பது வஞ்சியென்னும் உரு 


தண்டியலங்காரம் 


டையான் எனவும் , வஞ்சகஞ் செய்யான் எனவும் பொருள் 
பட்டுச் சிலேடையானவாற்றிக . சோழன் வஞ்சமில்லாதவன் 
என்பதும் பெறப்பட்டவாற்றிக . 

இன்னும் இவ்வலங்காரம் வேறாக வருதலையும் , இவ்வுதா 
ரணங்களிற் சிலவற்றைச் சிலர் வேறாக்குதலையும் ஆங்காங் 
கறிந்து கொள்க . 


9. விபாவனையணி 
சக . உலகறி காரண மொழித்தொன் றுரைப்புழி 

வேறொரு காரண மியல்பு குறிப்பின் 
வெளிப்பட வுரைப்பது விபாவனை யாகும் . 

இதன்பொருள் - ஒன்றனைக் கூறுமிடத்து உலகத் 
தாராற் பிரசித்தமா யறியப்பட்ட காரணத்தினை ஒழித்து 
வேறொரு காரணமாவது இயற்கையிலமைந்த தன்மையாவது 
குறிப்பினால் வெளிப்படும்படி சொல்லப்படுவது விபாவனை 
யென்னும் அணியாகும் என்றவாறு . 

விபாவனை - விசேடமாக வெண்ணுதல் . சாகித்தியதர்ப் 
பணகாரர் , விபாவனையாவது காரணத்தை யொழித்துக் காரி 
யத்தைச் சொல்லுவதெனவும் , அதுவுஞ் சொல்லப்பட்ட 
சாரணமுடையது , சொல்லப்படாத காரணமுடையது என 
இருவகைப்படும் எனவுங் கூறுவர் . 

குறிப்பின் வெளிப்படல் சிந்தித்தாராய்தலினாலே 
வெளிப்படுதல் . 


க . வேறொருகாரணவிபாவனை 
உதாரணம் : 

தீயின்றி வேந்தமியோர் சிந்தை செழுந்தேறல் 
வாயின்றி மஞ்ஞை மகிழ் தூங்கும் - வாயிலார் 
இன்றிச் சிலரூட றீர்ந்தா ரிகலின்றிக் 

கன்றிச் சிலைவளைக்குங் கார் . 
எனவரும் . 


பொருளணியியல் 


கந 


வேகுதற்குத் தீயும் , மகிழ்தற்குத் தேறலும் , ஊடல் 
தீர்தற்கு வாயிலா ரும் , வில்வளைத்தற்குப் போரும் பிரசித்த 
காரணங்களாகவும் , இங்கே அக்காரணங்களின்றி வேகுதன் 
முதலிய காரியங்கள் பிறந்தன எனவும் , அவை பிறத்தற்குக் 
கார் காலமென்னும் வேறொரு காரணம் சிந்தித்தாராய்தலி 
னால் வெளிப்படுகின்ற தெனவும் அறிக . வாயிலார் - கூட்டு 
வோர் . இது சொல்லப்பட்ட காரணமுடையது . 


உ . இயல்புவிபாவனை 
தாரணம் : 

கடையாமே கூர்த்த கருநெடுங்கண் டேடிப் 
படையாமே யேய்ந்ததனம் பாவாய் - கடைஞெமியக் 
கோட்டாமே கோடும புருவங் குலிகசசே 

றாட்டாமே சேந்த டி . 
எனவரும் . 

இங்கே கூர்மை முதலியவற்றிற்குப் பிரசித்தகாரணங் 
களாகிய கடைதன் முதலியன இல்லையென ஒழித்தலால் 
கண் முதலியவைகளிலே அவை இயல்பிலமைந்தன என 
அனுமித்துக் கொள்ளப்படுமாற்றிக. 

இன்னும் பொதுவே சொல்லளவிற் காரணம் விலக்கிக் 
காரியம்புலப்படச் சொல்லுவனதயும் , வினையை எதிர்மறை 
யாக்கி இது பொருளென நிச்சயம்பெறச் சொல்லுவதையும் 
இவ்வலங்காரத்தின்பாற் படுத்துவாருமுளர் . 
உதாரணம் : 

காரண மின்றி மலயா நிலங்கனலும் 
ஈர மதிவெதுப்பற் கென்னிமித்தம் - காரிகையார்க் 
கியாமே தளர வியல்பாக நீண்டனகண் 

தாமே . திரண்ட தனம் . 
எனவரும் . 

இங்கே காரணமின்றி எனவும் , என்னிமித்தம் என 
வும் , இயல்பாக எனவும் , தாமே எனவும் பொதுவே 
சொல்லளவிற் காரணம் விலக்கிக் கனலும் எனவும் , வெதுப் 


தண்டியலங்காரம் 


பற்கு எனவும் , நீண்ட எனவும் , திரண்ட எனவும் கர்ரி 
யம் புலப்படச் சொல்லியவாற்றிக . 


வினையெதிர்மறுத்துப்பொருள் புலப்படுத்தல் 
உதாரணம் : 

பூட்டாத விற்குனித்துப் பொங்கு முகிலெங்குச் 
தீட்டாத வம்பு சிதறுமால் - ஈட்டமாய்க் 
காணாத கண்பரப்புந் தோகை கடும்பழிக்கு 

நாணா தயர்த்தார் நமர் .. 
எனவரும் . 

இங்கே சாதாரண வில்லுக்குரிய நாண்பூட்டப்படுத்தலா 
கிய வினையை எதிர்மறையாக்கி வானவில்லென்னும் பொருள் 
நிச்சயமாகப் புலப்படுமாறு பூட்டாதவில் என்றார் . தீட் 
டாதவம்பு முதலியவைகளையும் இங்ஙனங் கொள்க . பின் 
வருவதுவு மிது . 
உதாரணம் : 

உடுத்தி டாதபல் கலைதினஞ் 

சூழ்தருங் கற்றவ ருயர்நாவிற் 
படுத்தி டாதபல் கவிக்குலம் 

பயிற்றுறும் பண்புடைப் பெரியோராற் 
றொடுத்தி டா தபல் கடாவிடை 

கொடுத்திடுர் தோகையன் னவர் நெஞ்சின் 
அடுத்தி டாதவண் கற்புமிக் 
கணைத்திடு மனையநீள் வனமன்னோ. 

(காஞ்சிப்புராணம் ) 
எனவரும் . 


10. ஒட்டணி 
30. கருதிய பொருடொகுத் தது புலப்பபேத்தற் 

கொத்ததொன் றுரைப்பினஃ தொட்டென் மொழிப . 

இதன்பொருள் - பாடும் புலவன் தன்னாம் கருதல் 
பட்ட பொருளை மறைத்து அதனைப் புலப்படுத்தும் பொருட்டு 


பொருளணியியல் 


கஎ 


சமா 


அதுபோன்ற பிறிதொன்றினைச் சொல்லுமாயின் , அதனை 
அறிஞர் ஒட்டென்னும் அணி என்பர் என்றவாறு . 

இதனை முதனூலார் சமாசோக்தி என்பர் 
சோக்தி - தொகைமொழி . சமாசம் , தொகை , ஒட்டு என்பன 
ஒரு பொருட் கிளவிகள் . சரசுவதிகண்டாபரணமென்னும் 
அலங்காரகாரர் உபமானத்தினாலே அதன் உபமேயம் அறி 
யும்படி சொல்லுவது இவ்வணி என்பர் . இதனை உவமப் 
போலி எனவும் , பிறிதுமொழிதல் எனவும் , நுவலா 
நுவற்சி எனவும் சொல்வாருமுளர் . 


ஒட்டணிவகை 
ருக . அதுவே , 

அடையும் பொருளு மயல்பட மொழிதலும் 
அடை பொது வாககி யாங்ஙன மொழிதலும் 
விரவத் தொடுத்தலும் விபரீதப் படுத்தலும் 
எனநால் வகையினு மியலு மென்ப . 

இதன்பொருள் - அவ்வொட்டணி அடையும்போ 
ருளுமயல்படமொழிதல் முதலிய நான்குவகையானும் நடக்கு 
மென்று அறிஞர் கூறுவர் என்றவாறு . 


அடையும் பொருளுமயல்படமொழிதல் 
விசேடணமாகிய அடைமொழியும் , அதனால் விசேடிக் 
கப்பட்ட விசேடியமும் வேறுபடச் சொல்லப்படுவது அடை 
யும்பொருளும் அயல்பட மொழிதலாகும் . 
உதாரணம் : 

வெறிகொ ளினச்சுரும்பு மேய்ந்ததோர் காவிக் 
குறைபடுதேன் வேட்டுங் குறுகும் - நிறைமதுச் சேர்ந் 
துண்டாடுந் தன்முகத்தே செவ்வி யுடையதோர் 
வண்டா மரை பிரிந்த வண்டு . 


எனவரும் . 


இங்கே கவிஞன் சொல்லக்கருதி மறைத்த பொருள் தலை 
வியைப் பிரிந்து பரத்தையை விரும்பிச் செல்லுந் தலைவன் 


கூஅ 


தண்டியலங்காரம் 


எனவும் , அதனை வெளிப்படுத்துதற்குச் சொல்லப்பட்ட 
பொருள் தாமரைப்பூவைப் பிரிந்து குவளைப்பூவை விரும்பிச் 
செல்லும் வண்டு எனவும் , அதுவே விசேடியம் எனவும் , 
வெறிகொ ளினச்சுரும்பு முதலியன விசேடண மொழிகள் 
எனவும் அறிக . 

வெறிகொளினச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி என்றது 
பலரானும் அநுபவித்து விடப்பட்ட பாத்தையை . குறை 
படுதேன் என்றது அப்பரத்தை மாட்டுள்ள குறைவாகிய 
இன்பத்தினை . தாமரை என்றது தலைவியை . நிறைமது 
என்றது அத்தலைவிமாட்டுள்ள நிறைவாகிய இன்பத்தினை , 
வண்டு என்றது தலைமகனை . 


2. அடை பொதுவாக்கிப்பொருள் வேறுபடமொழிதல் , 

மறைத்த பொருளும் அதனைப் புலப்படுத்தும் பொரு 
ளுமாகிய இரண்டற்குஞ் செல்லுமாறு அடைமொழிகளைப் 
பொதுவாகக் கூறிப் புலப்படுத்தும் பொருளை வேறாகச் சொல் 
லுவது அடை பொதுவாக்கிப் பொருள்வேறுபட்ட மொழித 
லாகும் . 
உதாாணம் : 

உண்ணிலவு நீர்மைத்தா யோவாப் பயன் சுரந்து 
தண்ணளி தாங்கு மலர்முகத்துக் - கண்ணெகிழ்ந்து 
நீங்க லரிய நிழலுடைத்தாய் நின்றெமக்கிங் 

கோங்கியதோர் சோலை யுளது . 
எனவரும் . 

இங்கே மறைத்த பொருள் ஒருவள்ளல் . அதனைப் புலப் 
படுத்துமாறு ஒத்ததாகக் கூறப்பட்ட பொருள் சோலை . 
இரண்டற்கும் பொதுவாய் நின்ற அடைமொழிகள் உண்ணி 
லவு நீர்மைத்தாய் என்பது முதலியன . 

இக்கவியில் உள் என்பதற்கு மனம் எனவும் , நடு என 
வும் , நீர்மை என்பதற்குக் குணம் எனவும் , நீர்த்தன்மை 
எனவும் , தண்ணளி என்பதற்குக்கிருபை எனவும் , குளிர்ந்த 
வண்டு எனவும் , மலர்முகம் என்பதற்கு மலர்போலுமுகம் 


பொருளணியியல் 


கக 


எனவும் , மலரிடம் எனவும் , கண்ணெகிழ்ந்து என்பதற்குக் 
கண்ணோடி எனவும் , தேனெகிழ்ந்து எனவும் , நிழல் என்ப 
தற்கு ஒளி எனவும் , சாயை எனவும் வள்ளலுக்குஞ் சோலைக் 
குஞ் சிலேடையாகப் பொருள் கொள்க . 


கூ அடைவிரவத்தொடுத்தல் 
சொல்லக் கருதித் தொகுத்த பொருளுக்கும் , அதனைப் 
புலப்படுத்தும் பொருளுக்கும் , பொதுவாகவும் , அவற்றுள் 
ஒன்றற்குச் சிறப்பாகவும் , அடைமொழிகள் கலந்துவரத் 
தொடுக்கப்படுவது அடைவிரவத் தொடுத்தலாகும் . 
உ.தாரணம் : 

தண்ணளிசேர்ந் தின்சொன் மருவுந் தகைமைத்தாய் 
எண்ணிய வெப்பொருளு மெந்நாளும் மண்ணுலகில் 
வந்து நமக்களித்து வாழு முகிலொன்று 

தந்த தான் முன்னைத் தவம் . 
எனவரும் . 

இங்கே சொல்லக் கருதித் தொகுத்த பொருள் ஒரு வள் 
ளல் . அதனைப் புலப்படுத்தற்குக் கூறிய பொருள் முகில் . 
இன்சொல் வள்ளலுக்குச் சிறப்பு . பிற பொது . 


சு . அடைவிபரீதப்படுத்தல் 
முன்சொல்லியன போலாது அடைமொழிகளை விபரீத 
மாக்கிச் சொல்லுவது அடைவிபரீதப்படுத்தலாகும் . 


உதாரணம் : 


கடைகொ லுலகியற்கை காலத்தின் ரீங்கால் 
அடைய வறிதாயிற் றன்றே - அடைவோர்க் 
கருமை யுடைத்தன்றி யந்தேன் சுவைத்தாய்க் 

கருமை விரவாக் கடல் . 
எனவரும் . 

இங்கே சொல்லக்கருதி மறைத்த பொருள் ஒரு வள் 
ளல் . அதனைப் புலப்படுத்தற்குக் கூறிய பொருள் கடம் 


க 00 


தண்டியலங்காரம் 


அடைவோர்க் கருமை யின்மையும் , தேன்சுவை யும் , கரு 
மைவிர வாமையுங் கடற்கின்மையின் அடைமொழிகள் விப 
ரீதமாயின. 

கொனியினாலாவது சிலேடையினாலாவது வேறும் ஒரு 
பொருள் தோன்றுமாறு வைப்பதனையும் சிலர் இவ்வணியின் 
பாற் சேர்ப்பர் . உதாரணம் : 

மிக்குய ருவண மன்ன மிசைப்படு மெகினப் புள்ளும் 
மைக்குயில் சேவ லாகி மயூரமாம் வலியன் றானும் 
புக்கமர் தெரிக்கு மாடற் பூவையுங் கொடிய தான 
குக்குட முதலு மஞ்சக் கொக்குரு வாகி நின்றான் . 

( கந்தபுராணம்) 
எனவரும் . 

இங்கே விட்டுணுவும் , பிரமாவும் , இந்திரனும் , வீரதுர்க் 
கையும் , கோழிக்கொடியும் அஞ்சுமாறு சூரன் மாமரமாய் 
நின்றான் என்னும் பொருளன்றிக் கருடன் , அன்னம் , குயில் , 
மயில் , வலியன் , நாகணவாய் , காகம் , கோழி என்னும் பற 
வைகள் பயப்படக் கொக்குப்பறவையாய் நின்றானென வேறு 
மொரு பொருள் தோன்றச் சொல்லியவாற்றிக . 
உதாரணம் : 

அத்தியி னரசு பேர 

வாலமுந் தெரிக்கி லேங்க 
மெய்த்திறல் வாகை வன்னி 

மெலிவுற வீரை யாவும் 
தத்தம திருப்பை நீங்கத் 

தாதவிழ் நீபத் தாரோன் 
உய்த்திடு தனிவேன் முன்ன 

ரொருதனி மாவாய் நின்றான் . (கந்தபுராணம் ) 
எனவரும் . 

இங்கே வருணன் நிலை குலைய , நஞ்சு மேங்க, அக்கிநியும் 
மெலிய , கடலெல்லாம் இருக்கை நீங்கச் , சூரன் மா மரமாய் 
நின்றானென்னும் பொருளன்றி , அத்தி , அரசு என்னும் 
மரங்கள் போ , ஆல மரமு மேங்க , வாகை , வன்னி 
என்னும் மரங்கள் மெலிய , வீரை , இருப்பை என்னும் 


1 


பொருளணியியல் 


கலக 


மரங்கனீங்க , மாமரமாய் நின்றானென வேறுமொரு பொருள் 
தோன்றச் சொல்லியவாறறிக . 


11. அதிசயவணி 
2. மனப்படு மொருபொருள் வனப்புவந் துரைப்புழி 
உலகு வரம்பிறவா நிலைமைத் தாகி 
ஆன்றோர் வியப்பத் தோன்றுவ ததிசயம் . 

இதன்பொருள் - கவிஞன் தான்கருதிய ஒரு 
பொருளின் அழகினை உவந்து சொல்லும்போது உலகினெல்லை 
கடவாத நிலைமையுடையதாகி அறிஞர்கள் வியக்கும்படி 
பேதோன்றுவது அதிசயம் என்னும் அணியாகும் என்றவாறு . 

அதிசயம் - அதிகமேம்பாடு . 

சரசுவதிகண்டாபரணகாரர் உலகத்திலில்லாத மேன் 
மையைச் சொல்லுவது அதிசயவணி என்பர் . முதனூலாரும் 
உலகினெல்லையைக் கடந்த மேன்மை என்பர் . அதற்கிசைய 
இச்சூத்திரத்திலே " உலகுவரம்பிறவா என்பதனை " உலகு 
வரம்பிறக்கும் " எனக் கொள்வது நன்று . 


அதிசயவணிவகை 
ருகூ . அதுவே , 

பொருள் குணங் தொழிலையந் திரிபே துணிவெனத் 
தெருளுறத் தோன்று நிலைமைய தென்ப . 

இதன்பொருள் - மேலே கூறப்பட்ட அதிசயவணி 
பொருள் , குணம் , தொழில் , ஐயம் , திரிபு , துணிவு என்னும் 
வகையினையுடையதெனத் தெளியும்படி தோன்றும் நிலைமை 
யையுடையதென்பர் என்றவாறு . 


க . பொருளதிசயம் 
உதாரணம் : 

பண்டு புரமெரித்த திமேற் படர்ந்தின்றும், 
அண்ட முகடு நெருப்பா - தொண்டளிர்க்கை 


க 02 


தண்டியலங்காரம் 


வல்லி தழுவக் குழைந்த வடமேரு 

வில்லி நுதன் மேல் விழி . 
எனவரும் . 

இங்கே புரமெரித்ததீ மேற்படர்ந் தின்றும் அண்ட 
முகடு நெருப்பறாது எனத் தீ என்னும் பொருளான் அதி 
சயந் தோன்றியவாற்றிக . 


உ . குணவதிசயம் 
உதாாணம் : 

மாலை நிலவொளிப்ப மாத ரிழைபுனைந்த 
நீல மணிக ணிழலுமிழ - மேல்விரும்பிச் 
செல்லு மிவள் குறித்த செல்வன்பாற் செல்லுதற்கு 

வல்லிருளா கின்ற மறுகு . 
எனவரும் . 

இங்கே நீலமணி களின் ஒளியால் மறுகு மிக்க இரு 
டகின்ற தெனக் குணத்தால் அதிசயந் தோன்றியவா 
றறிக . பின்வருவது மிதுபோலும் . 
உதாரணம் : 

துப்போடிமிர் விதியின்படி 

துவர்கொண்டொளிர் சுடரின் 
தப்போவில மணியின் வெயி 

றடை செய்தன விலையேல் 
மைப்போதுயர் மாடத்திசை 

தரளம் வரு கதிரோன் 
கைப்போதுமு கிழ்ப்பச்சுடர் 
காலாதொழி யாவே . 

( இரகுவமிசம் ) 
எனவரும் . 


கூ . தொழிலதிசயம் 


உதாரணம் : 


ஆளுங் கரியும் பரியுஞ் சொரிகுருதி 
தோளும் தலையுஞ் சுழித்தெறிந்து - நீள்குடையும் 


பொருளணியியல் 


கரு 


வள்வார் முரசு மறிதிரைமேற் கொண்டொழுக 

வெள்வா ளுறைகழித்தான் வேர்து . 
எனவரும் . 

இங்கே வாளினை உறைகழித்தலாகிய தொழிலால் மிகப் 
பலவாகிய காலாளும் , யானையும் , குதிரையும் வெட்டுண்ண 
லாகிய அதிசயந் தோன்றியவாற்றிக . 


சு . ஐயவதிசயம் 
உதாரணம் : 

உள்ளம் புகுந்தே யுலாவு மொருகாலென் 
உள்ள முழுது முடன்பருகும் - ஒள்ளிழைகின் 
கள்ளம் பெருகும் விழிபெரிய வோகவல்வேன் 

உள்ளம் பெரிதோ வுரை . 
எனவரும் . 

இங்கே விழிபெரியவோ உள்ளம் பெரியவோ என்ற 
ஐயத்தினாலே விழி க்கு மிக்க மேம்பாடு தோன்றியவாற்றிக . 
பின்வருவது மிது . உதாரணம் : 
‘ தேசிவன் சிறிது கொல்லோ 

தந்தைலீற் றிருந்த செம்பொன் 
ஆசனஞ் சிறிது கொல்லோ 

அமர்ந்தகத் திருந்த போதிற் 
றேசிவன் மணிக்கா லுள்ளை 

வவ்வுபு சிறந்த செம்பொன் 
ஆசனப் புறம்பு பாய்ந்த 
தம்மகொ லறிகி லேமே . 

( இரகுவமிசம் ) 
எனவரும் . 

. 
இங்கே ஐயத்தினாலே சுதரிசனன் என்பவனுடைய 
இராசகாந்திக்கு அதிகமேன்மை தோன்றியவாற்றிக . 


ரு . தணிவதிசயம் 
உதாரணம் : 

பொங்கிச் செறிந்து புடைதிரண்டு மீதிரண்டு 
செங்கலசக் கொங்கை திகழுமால் - எங்கோன்றன் 


காசு 


தண்டியலங்காரம் 


தில்லையே யன்னா ரிவால்குற் றேரின்மேல் 

இல்லையோ வண்டோ விடை .. ! 
எனவரும் . 

இங்கே இல்லையோ உண்டோ விடை என்னும் ஐயம் 
நீங்கி மீதிரண்டு செங்கலசக் கொங்கை திகழுமால் என்ப 
திற் பெறப்பட்ட துணிவினாலே இடை யின் சிறுமைக்கு 
அதிகமேம்பாடு தோன்றியவாற்றிக . துணிவு - நிர்ணயம் 


சு . திரிபதிசயம் 


உதாரணம் : 

திங்கள் சொரிநிலவு சேர்வெள்ளி வள்ளத்துப் 
பைங்கிள்ளை பாலென்று வாய்மடுப்ப அங்கயலே 
காந்தர் முயக்கொழிந்தார் கைவறிதே நீட்டுவரால் 
ஏந்திழையார் பூந்துகிலா மென்று . 


எனவரும் . 

இங்கே நிலாமுற்றத்திலே வெள்ளிக்கிண்ணத்திலே 
தோன்றும் நிலாக்கிரணத்தைக் கிளிப்பறவை பால் என்றும், 
பெண்கள் துகில் என்றுங் கொள்ளும் மயக்கத்தினாலே அந் 
நிலாக் கிரணத்திற்கு அதிகமேம்பாடு தோன்றியவாற்றிக. 

திரிபு - ஒன்றினை வேறொன்றாகத் துணிதல் . சிலர் 
இதனை மயக்கவணி என்பர் . பின்வருவனவு மிது . 
உதாரணம் : 

வடிக்கண் மகளிர் வைத்த மரக தநன் மணிகள் 
ஒடிக்கச் சுடர்விட் குமிழ வுழையம் பிணையொன் றணுகிக் 
கொடிப்பு வென்று சறிப்பா னாவிற் குலவி வளைப்பத் 
தொடிக்கட்பூவை நோக்கி நகுமா றெளிதோ காண்மின் . 

(சீவகசிந்தாமணி ) 
எனவும் , 

வேண்டு போய்மலர்க் சார்தளின் மூசுதல் 
கண்ட ழற்குட் கவிழ்ந்தன வென்றுர் . 


பொருளணியியல் 


கடு 


நொண்டு நுண்டுளி தூஉய்ப்பெயர்த் தேர்கையுட் சங்க 
கொண்டு மந்தி குனிக்குமொர் பாலெலாம் . 

( தணிகைப்புராணம் ) 
எனவும் வரும் . 


m 


12. தற்குறிப்பேற்றவணி 
ருச . பெயர் பொரு ளல்பொரு ளெனவிரு பொருளினும் 

இயல்பின் விளைதிற னன்றி யயலொன் 
தான் குறித் தேற்றுத றற்குறிப் பேற்றம் . 

இதன்பொருள் - இயங்கியற்பொருளிடத்தாவது 
நிலையியற் பொருளிடத்தால் இயல்பாக நிகழுந்தன்மையை 
ஒழித்துக் கவிஞன் வேறொரு பிரகாரத்தை நன்கு சிந்தித்து 
அதனை ஏற்றிச் சொல்லுதல் தற்குறிப்பேற்றம் என்னும் 
அணியாகும் என்றவாறு . 

. 
தற்குறிப்பேற்றம்- தன்குறிப்பையேற்றுதல் ; குறிப்பு 
கருத்து . இதனை முதனூலார் உற்பிரேட்சை என்பர் . சரசு 
வதிகண்டாபரணகாரர் ஒருவிதமாய் இருக்கும் பொருளை 
வேறொருவிதமாகச் சிந்தித்துச் சொல்வது தற்குறிப்பேற்ற 
வணி என்பர் . 

பெயர்பொருள் , இயங்கியற்பொருள் , சரப்பொருள் 
என்பன ஒருபொருட் கிளவிகள் . 

அல்பொருள் - அப் பெயர் பொருளல்லாத அசரப்பொ 
ருள் . அசரப்பொருள் , நிலையியற்பொருள் , என்பன ஒரு 
பொருட் கிளவிகள் . 


க பெயர்பொருட்டற்குறிப்பேற்றம் 
உதாரணம் : 

மண்பகதோட் கிள்ளி மதயானை மாற்றரசர் 
வெண்குடையைத் தேய்த்த வெகுளியால் - விண்படர்ந்து 
பாயுங்கொ லென்று பனிமதியம் போல்வளஉர் 

தேயும் தெளிவிசும்பி னின்று, 
எனவரும் . 


காசு 


தண்டியலங்காரம் 


இங்கே பெயர் பொருள் சந்திரன் . தேய்தல் அதன் 
கண் இயல்பாக நிகழுந் தன்மை . அதனை ஒழித்துக் கவிஞன் 
வேறொரு பிரகாரமாகக் கருதி ஏற்றிய குறிப்பு சோழனு 
டைய மதயானை பகையரசர் குடையைச் சிதைத்த கோபத் 
தினைக்கண்டு தன்மேலும் பாயுமோ என்று பயந்து தேயும் 


என்பது . 


உ . நிலையியற்பொருட்டற்குறிப்பேற்றம் 
உதாரணம் : 

வேனில் வெயிற்குலர்ந்த மெய்வறுமை கண்டிரங்கி 
வானின் வளஞ்சுரந்த வண்புயற்குத் தானுடைய 
தாதுமே தக்க மதுவுந் தடஞ்சினையாற் 

போதும் தேந்தும் பொழில் . 
எனவரும் . 

இங்கே நிலையியற் பொருள் சோலை . அதன்கண் இயல் 
பாக நிகழுந் தன்மை வளர்ந்து உயர்ந்து கொம்பர்களிலே 
பூவுந் தேனுங் கொண்டிருத்தல் . இதன்மேற் கவிஞன் கருதி 
ஏற்றிய கருத்து தான் வெய்யிலினால் வாடிய வறுமைகண்டு 
தன்மேலிரங்கி மழை சொரிந்து அவ்வறுமை தீர்த்த முகிற் 
குக் கைமாறாகக் கொடுத்தற்கு சினையாகிய கையினாற் பூவின் 
மேலே தேனை யேந்திக்கொண்டு நிற்கும் என்பது . பின்வரு 
வது மிது . 
உதாரணம் :: 


தெளிபுன வகுத்துத் தங்களைப் புரக்குஞ் 

செய்ந்நன்றி மதித்துவர் பருகு 
மளிமுகிற் குலத்துக் கருஞ்சுவை யிள 

ரளிக்கிய விழைந்தன போலும் 
வளிவித்து வழங்க மிடைந்துபல் குலைகண் 

மடலிறச் கான்றுபூம் பாளைக் 
குளிர்மணங் கஞற்றி நிழன்றுவா னோங்கிக் 

குயின் குழாந் தைவருந் தாழை . (தணிகைப்புராணம் ) 
எனவரும் . 


பொருளணியியல் 


காஎ 


இதுவுமது . 
ருரு . அன்ன போலெனு மவைமுத லாகிய 

சொன்னிலை விளங்கும் தோற்றமு முடைத்தே. 

இதன்பொருள் - அன்ன , போல் , என்பது முதலா 
சிய சொற்கள் நிலையாய் விளங்குந் தன்மையையும் அவ்வலங் 
காரமுடையது என்றவாறு . 

முதலாகிய என்பதனால் ஐயம் , துணிபு முதலியவை 
சளை விளக்குஞ் சொற்களுங் கொள்ளப்படும் . 
உதாரணம் : 

காமருதேர் வெய்யோ னெங்குங் கரம்பரப்பித் 
தேமரு சோலை மலர் திறக்கும் - தாமரையின் 
தொக்க விதழ்விரித்துப் பார்க்குந் தொலைந்திருள் போய்ப் 

புக்க புரைகிளைப்பான் போல் , 
நானவரும் . இங்கே போல் என்னும் உவமச் சொல் வந்தது . 


13. துவணி 
ருசு . யாதன் றிறத்தினு மிதனினிது விளைந்ததென் 

றேதுவிதந் துரைப்ப தேது வதுதான் 
காரக ஞாபக மெனவிரு திறப்படும் 

இதன்பொருள் - எத்திறத்தானாவது இதனாலே 
இது நிகழ்ந்ததென்று காரணம் விதந்து சொல்லப்படுவது 
ஏதுவணியாகும் , அது காரகம் எனவும் , ஞாபகம் எனவும் 
இருவகைப்படும் என்றவாறு . 


ஏது - காரண்ம் . 


சந்திராலோகம் என்னும் அலங்காரகாரர் காரணத்தோடு 
காரியத்தையுஞ் சேர்த்துச் சொல்லுவது ஏதுவணி என்பர் . 


காரகவேது , 
ருஎ . முதல்வனும் பொருளுங் கருமமுங் கருவியும் 

ஏற்பது நீக்கமு மெனவிவை காரகம் . 


க 0 அ 


தண்டியலங்காரம் 


இதன்பொருள் - முதல்வனும் பொருளும் கரு 
மமும் கருவியுமாகிய இவை , ஏற்பதும் நீக்கமும் என இரு 
வகையாகி வருவன காரகவேதுக்களாம் என்றவாறு . 

ஏற்பது - தரிப்பது , ஆக்கம் . நீக்கம் - நீக்குவது , அழிப் 
பது . ஏற்பதை வடநூலார் பிரவிருத்தி என்றும் , நீக்கத்தை 
நிவிர்த்தி என்றுங் கூறுவர் . காரகம் - தொழிலை இயற்று 


விப்பது . 


க . கர்த்தாகாரகவேது 
உதாரணம் : 

எல்லை தீர் வையகத் தெண்ணிறந்த வெவ்வுயிர்க்குஞ் 
சொல்லரிய பேரின்பர் தோற்றியதால் - முல்லைசேர் 
தாதலைத்து வண்கொன்றைத் தாரலைத்து வண்டார்க்கப் 

பூதலத்து வீழ்ந்த புயல். வாய் 
எனவரும் . 

இங்கே வீழ்ந்தபுயல் என்னும் கர்த்தா இன்பம் தோற் 
றியது எனக் காரகமாய் நின்று தாதலைத்தல் , தாரலைத் 
தல் என்னும் ஏதுப் பொருண்மையை விசேடணமாகக் 
கொள்ளுதலும் , இன்பம் தோற்றுதலாகிய ஆக்கத்தை உட் 
கொண்டு வருதலும் அறிதற்பாலன. 
உதாரணம் : 

கனிகொள் பொழிலருவி கைகலந்து சந்தின் 
பனிவிரவிப் பாற்கதிர்க டோய்ந்து - தனியிருந்தோர் 
சிந்தை யுடனே யுயிருணக்கும் தென் மலயந் 

தர்த தமிழ்மா ருதம் . 
எனவரும் . 

இங்கே தமிழ் மாருதம் என்னும் கர்த்தா உயிருணக் 
கும் எனக் காரகமாய் நிற்றலும் , பொழில் கலத்தல் , 
அருவிகலத்தல் , பனிவிரவல் , பாற்கதிர்க போய்தல் 
என்னும் ஏதுப்பொருண்மையை விசேடணமாகக் கொண்டு 
நிற்றலும் , சிந்தையுடனே யுயிருணக்கும் அழிவை உட் 


பொருளணியியல் 


ககே 


கொண்டு நிற்றலும் அறிதற்பாலன . தமிழ் மாருதம் என் 
பதை மலயந்தந்த என்பதனாற் செயப்படு பொருளாகக் 
கொண்டு பொருட்காரகம் என்பாரு முளர் . 


உ . க்ருமகாரகவேது 
உதாரணம் : 

‘ மலையி னலைகடலில் வாளரவின் வெய்ய 
தலையிற் பயின்ற தவத்தாற் - றலைமைசேர் 
அம்மாதர் புல்லு மபயன் புயம்புணர 

எம்மா தவம்புரிந்தோம் யாம் . 
எனவரும் . 

இங்கே எம்மாதவம் என்புழித் தவம் என்னும் 
செயப்படுபொருள் புணர்தலைச் செய்வித்துக் காரகமாய் நிற்ற 
லும் , புணர்தற்கு ஏதுவாய் நிற்றலும் அறிதற்பாலன . 


கூ . கருவிகாரகவேது 
உதாரணம் : 

தாடத்தான் மாரியுங் கண்ணால் வெயிலும் 
நிரைவயிரக் கோட்டா னிலவுஞ் - சொரியுமால் 
நீளார்த் தொடையதுல னேரார் கலிங்கத்து 

வாளாற் கவர்ந்த வளம் . 
எனவரும் . 

இங்கே காடமும் கண் ணும் கோடு ம் , மாரி முத 
லியவற்றைச் சொரிந்து காரகமாய் நிற்றலும் , சொரிதற் 
கேதுவாய் நிற்றலும் அறிதற்பாலன . மற்றையவற்றிற்கு 
உதாரணம் வந்துழிக்காண்க . 


ச . ஞாபகவேது 
வு . அவையல பிறவி னறிவது ஞாபகம் . 

இதன்பொருள் - அந்தக் காரகங்களல்லாத பிற 
வற்றால் சிந்தித்து அறிவது ஞாபகவே துவாகும் என்றவாறு 


க 0 


ககம் 


தண்டியலங்காரம் 
ஞாபகம் - அறிவிப்பது . இது கவிஞருடைய பிரயோ 
கங்களால் அறியத்தக்கது . 
உதாரணம் : 


காதலன்மே ஓரடல் கரையிற்த்தல் காட்டுமால் 
மாதர் நுதல்வியர்ப்ப வாய்துடிப்ப - மீது 
மருங்குவளை வின்முரிய வாளிடுக நீண்ட 

கருங்குவளை சேந்த கருத்து . 
எனவரும் . 

இங்கே ‘காதலன்மேலூடல் கரையிறத்த லை நுதல்வி 
யர் த்தல் முதலியன அறிவித்து ஞாபகவேதுவாயின . 


அபாவவேது 
க . அபாவந் தானு மதன்பாற் படுமே . 
இதன்பொருள் - அபாவம் 

அபாவம் என்பதுவும் அந்த 
ஏதுவணியின் பகுதியாகவரும் என்றவாறு . 

அபாவம் - ஒன்றனதின்மை .. 


அபாவவகை 


கூ 0 என்று மபாவமு மின்மைய தபாவமும் 

ஒன்றினொன் றபாவமு முள்ளத னபாவமும் 
அழிவுப்பாட் டபாவமு மெனவைந் தபாவம் . 

இதன்பொருள் - மேலே சொல்லப்பட்ட அபாவ 
வேது என்றும் பாவம் முதலாகிய ஐந்துவகையினையுடையது 
என்றவாறு . 


ரு . என்றும் பாவவேது : 
ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு எக்காலத்துமில்லாததன்மை 
ஏதுவாக வருவது என்றுமபாவவேதுவாகும் . 


பொருளணியியல் 


ககக . 


உதாரணம் : 

யாண்டு மொழி திறம்பார் சான்றவ ரெம்மருங்கும் 
ஈண்டு மயில்க ளினமினமாய் - மூண்டெழுந்த 
காலையே கார்முழங்கு மென் றயரேல் காதலர்தேர் 

மாலையே நம்பால் வரும் . 
எனவரும் . 

இங்கே மொழிதிறம்புதல் சான்றவருக்கு எக்காலத்தும் 
இல்லாத ஒரு தன்மை . அது வருவேம் என்ற மாலைக்காலத் 
திலே சான்றவராகிய காதலர்தேர் வரும் என்பதற்கு ஏது 
வாயிற்று . 


சு . இன்மையதபாவவேது 
இல்லாமையினது இன்மை ஏதுவாக வருவது இன்மை 
யதபாவ வேதுவாகும். 
உதாரணம் : 

காரார் கொடிமுல்லை நின்குழன்மேற் கைபுனைய 
வாராமை யில்லை வயவேந்தர் - போர்கடந்த 
வாளையேய் கண்ணி நுதன்மேல் வரும்பசலை 

நாளையே நீங்கு நமக்கு . 
எனவரும் . 

இங்கே வாராமை யில்லை என்பது இன்மையதபாவம் . 
வாராமை என்பது வருதலாகிய உண்மையின் இன்மை . 
இல்லை என்பது அதனதின்மை . வாராமை இல்லை எனவே 
வருதலுண்டென்பது பெறப்பட்டு அது பசலை நீங்குதற்கு 
ஏதுவாயிற்று. 

எ . ஒன்றினொன்றபாவவேது 
ஒன்றின்கண் ஒன்றன தின்மை ஏதுவாக வருவது ஒன்றி 
னொன்றபாவ வேதுவாகும். 


உதாரணம் : 


பொய்ம்மை யுடன்புணரார் மேலானார் பொய்ம்மையும் 
மெய்ம்மைசூழ் மேலாரை மேவாவாம் இம்முறையாற் 


கம் 


தண்டியலங்காரம் 


பூவலர்ந்த தாரார் பிரிந்தாற் பொலங்குழையார் 

காவலர்சொற் போற்றல் சடன் . 
எனவரும் . 

ங்கே பொய்ம்மையை மேலானோர் சேராமையும் , 
மேலானோரைப் பொய்ம்மை சோர்மையுமாக ஒன்றின்கண் 
ஒன்றன தின்மை காவலர்சொல்லைப் பேணுதற்கு எதுவா 


யிற்று . 


வு . உள்ள தனபாவவேது 
ஓரிடத்திலே ஒருகாலத்திலே உள்ள பொருளின தின்மை 
ஏதுவாகவருவது உள்ளதனபாவவேதுவாகும் . 
உதாரணம் : 

காவொடு நின்றார் கடிமனையிற் கையேற் 
றிரவொடு நிற்பித்த தெம்மை - அரவொடு 
மோட்டாமை பூண்ட முதல்வனை முன்வணங்க 

மாட்டாமை பூண்ட மனம் . 
எனவரும் . 

இங்கே உள்ளது மனம் . அதனதின்மை வணங்காமை . 
அஃது இரந்து நிற்றற்கு ஏதுவாயிற்று . 


கூ . அழிவுபாட்டபாவவேது 
அழிந்தொழிதலாகிய இன்மை ஏதுவாக வருவது அழி 
வுபாட்டபாவவேதுவாகும் . 

அழிவுபாடு - அழிவுபடுதல் : 


உதாரணம் : 


கழித்த திளமை களியக்கர் தீர்ந்த 
தொழிந்தது காதன்மே லூக்கம் 

சுழிந்து 
கருநெறியுங் கூந்தலார் காதனோய் தீர்ந்த 

தொருசெறியே சேர்ந்த துளம் . 
எனவரும் . 


பொருளணியியல் 


இங்கே இளமைகழிதல் , மயக்கந்தீர்தல் முதலியன 
அழிவுபாட்டபாவம் . அது மனமொருவழிப்படுதற்கு 
வாயிற்று . 

சித்திரவேது 
சுக . தூர காரியமு மொருங்குடன் றோற்றமும் 

காரிய முந்து உங் காரண நிலையும் 
யுத்தமு மயுத்தமு முத்தையோ டியலும் , 

இதன்பொருள் - தூரகாரியம் முதல் அயுத்தமீறா 
கச் சொல்லப்பட்ட இவைகளும் அவ்வேதுவலங்காரத்தோடு 
பொருந்திவரும் என்றவாறு . 

இவைகளை முதனூலார் சித்திரவேது என்பர் . சித்தி 
ரக் - ஆச்சிரியம் . 

முந்தை என்பது முத்தை என விகாரமாயிற்று . 


க 0 தூரகாரியவேது 
தூரத்திலே நிகழுங் காரியத்தினையுடைய ஏது தூர 
காரிய வேதுவாகும் . 


உதாரணம் : 


வேறொரு மாதர்மேல் வேந்த னகது தியால் 
ஊறுதர விம்மா துயிர்வாடும் - வேறே 
இருவரே மெய்வடிவி னேந்திழை நல்லார் 

ஒருவரே . தம்மி லுயிர் . 
எனவரும் . 

இங்கே பரத்தைபால் ஊறுசெய்தலாகிய காரணத்திற் 
குக் காரியமாகச் சொல்லப்பட்ட உயிர்வாடுதல் அப்பரத் 
தையிடம் நிகழாது வேறோரிடத்துள்ள தலைவியிடம் நிகழ் 
ந்து தூரமாயிற்று . 

கக . ஒருங்குடன்றோற்றவேது 
காரியத்தோடு ஒருங்கே உடன் தோற்றமுடைய எது 
ஒருங்குடன்றோற்ற வேதுவாகும் . 


ககச 


தண்டியலங்காரம் 


உதாரணம் :: 

‘விரிர்த மதிநிலவின் மேம்பாடும் வேட்சை 
புரிந்த சிலைமதவேள் போரும் - பிரிக்தோர் 
நிறைதளர்வு மொக்க நிகழ்ந்தனவா லாவி 

பொறைதளரும் புன்மாலைப் போது . 
எனவரும் . 

இங்கே நிலவின் மேம்பாடு , மதவேள் போர் என்னுங் 
காரணங்கள் பிரிந்தோர் நிறை தளர்த லாகிய காரியத்தோடு 
ஒருங்கே நிகழ்ந்த வாற்றிக . 


கஉ . காரியமுந்து யாஉங்காரணநிலை 
அஃதாவது காரியம் முன்னரே நிகழப்பெற்ற காரணத் 
தின் நிலை . 


இதனை முதனூலார் காரியானந்தரசம் என்பர் . அநந் 
தரசம் - பின்னர்ப்பிறந்தது . 


உதாரணம் : 


தம்புரவு பூண்டோர் பிரியத் தனியிருந்த 
வம்புலவு கோதையர்க்கு மாரவேள் அம்பு 
பொருமென்று மெல்லாகம் புண்கூர்ந்த மாலை 

வருமென் றிருண்ட மனம் . 
எனவரும் . 

இங்கே அம்புதைத்தலாகிய காரணம் நிகழுதற்கு 
முன்னே ஆகம்புண்கூர்த லாகிய காரியமும் , மாலைக்கால 
வருகை யாகிய காரணம் நிகழுமுன்னே மனம் மயங்குத் 
லாகிய காரியமும் நிகழ்ந்த வாற்றிக . 


ககூ . யுத்தவேது 
பொருத்தமான காரியத்தோடு கூடிய ஏது யுத்தவேது 
வாகும் . 

யுத்தம் - பொருத்தம் . 


பொருளணியியல் 


ககரு 


உதாரணம் : 

பொன்னி வளநாடன் கைவேல் பொழிநிலவால் 
முன்ன ரசைந்து முகுளிக்கும் - தன்னேர் 
பொரவந்த வேந்தர் புனை கடகச் செங்கை 
அரவிந்த நூறா யிரம் .. 


எனவரும் . 

இங்கே கை யாகிய தாமரையின் குவிவு காரியம் என 
வும் , வேற்படையின் ஒளியாகிய ‘ நிலாக்கிரணம் அக்குவி 
வுக்குப் பொருத்தமான காரணம் எனவும் அறிக . பின்வரு 
வது மிது . 
உதாரணம் : 

அடிகள் விட்டிடும் வேற்படை யெனப்படு மலரி 
கடிது சேறலும் வானவர் வதனமாங் கமலம் 
நெடிது மாமகிழ் வெய்தியே மலர்ந்தன நெறிநீர் 
கொடிய தானவர் முகமெனுங் கருவிளங் குவிய . 

( கந்தபுராணம் ) 
எனவரும் .. 

கச . அயுத்தவேது 
பொருத்தமில்லாத காரியத்தோடு கூடிய எது அயுத்த 
வேதுவாகும் . 

அயுத்தம் - பொருத்தமின்மை. அ - இன்மை ; யுத்தம் - 
பொருத்தம் . 
உதாரணம் : 

இகன்மதமால் யானை யாபாய னெங்கோன் 
முகமதியின் மூர னிலவால் - நகமலர்வ 
செங்கயற்க ணல்லார் திருமருவு வாள்வதா 
பங்கயங்கள் சாலப் பல . 


எனவரும் . 

இங்கே பங்கயங்க ளின் மலர்ச்சியாகிய காரியத்திற்கு 
நிலாக்கிரணம் பொருத்தமில்லாத காரணமாதலறிக . தாமரை 
மலர்ச்சிக்குச் சூரியகிரணமே பொருத்தமான காரணம் . 


தகள் 


தண்டியலங்காரம் 


இன்னும் இந்த ஏதுவலங்காரம் எத்தனையோ பலவித 
மாக வருதலை வடமொழியலங்கார நூல்களிற் காண்க 


ஐயவேது 
உதாரணம் : 

மாத ருமைவாய் மழலை மொழியாலோ 
ஓது மறையி னொலியாலோ - யாதாலோ 
கோல மிருதிறனக் கொண்டான் றிருமிடற்றி 

னால மமிர்தான வாறு . 
எனவரும் . 

இங்கே ஆலம் அமிர்தான தற்குக் காரணம் மழலை 
மொழியாலோ , மறையினொலியாலோ , யாதாலோ என ஐய 
மாகக் கூறியவாற்றிக. 


சஉ .. 


14. நுட்பவணி 
தெரிபுவேறு கிளவாது குறிப்பினுந் தொழிலினும் 
அரிதுணர் வினைத்திற நுட்ப மாகும் 

இதன்பொருள் - தெரிந்து வேறாகச் சொல்லப் 
படாமல் குறிப்பினாலாவது தொழிலினாலாவது அநுமித்து 
அரிதாக அறியத்தக்க செய்கைத்திறமுடையது நட்பமென் 
னும் அணியாகும் என்றவாறு . 

அறிதற்கருமைபற்றி நுட்பம் எனப்பட்டது . இதனை 
முதனூலார் சூக்குமாலங்காரம் என்பர் . 

குறிப்பென்றது மனத்திற் கருதியதை அறிவிக்கவில்ல 
சரீரத்தின் சேட்டையை . 


க . குறிப்பு நுட்பம் 
உதாரணம் : 

காதலன் மெல்லுயிர்க்குக் காவல் புரிந்ததால் 
பேதையராயம் பிரியாத - மாதர் 


பொருளணியியல் 


ககா 


படரிருள் கால்சிக்கும் பாலவனை நோக்கிக் 

குடதிசையை நோக்குங் குறிப்பு . 
எனவரும் . 

இங்கே சூரியனை நோக்கி மேற்குத்திசையையும் நோக் 
குங் குறிப்பினால் சூரியன் அஸ்தமிக்கும் மாலைக்காலத்திலே 
கூடுதற்கு நேர்ந்தாள் என்பது அநுமித்து அறியப்படும் . 


உ . தொழினுட்பம் 
உதாரணம் : 

பாடல் பயிலும் பணிமொழி தன்பணைத்தோள் 
கூட லவாவாற் குறிப்புணர்த்தும் - ஆடவற்கு 
மென்றீந் தொடையாழின் மெல்லவே தைவந்தாள் 

இன் றீங் குறிஞ்சி யிசை . 
எனவரும் . 

இங்கே குறிஞ்சியிசை யைப் பாடுதலாகிய தொழி 
லினாலே இடையாமத்திலே கூடுதற்கு நேர்ந்தாள் என்பது 
அநுமானித்து அறியப்படும் . குறிஞ்சிக்குச் சிறுபொழுது 
டையாமம் என அறிக , 


15. இலேசவணி 
கூகூ . குறிப்பு வெளிப்படுக்குஞ் சத்துவம் பிறிதின் 

மறைத்துரை யாட லிலேச மாகும் 

இதன்பொருள் - கருதியதை வெளிப்படுத்துஞ் 
சத்துவகுணங்களை வேறொன்றாலே நிகழ்ந்ததாக மறைத்துச் 
சொல்லுவது இலேசம் என்னும் அணியாகும் என்றவாறு . 

அற்பமாத்திரமாக வெளிப்படுத்தனோக்கி இலேசம் 
என்றார் போலும் . லேசம் - அற்பம் . 

தத்துவ மாவது பளிங்குமணியிற் கோத்த செந்நூலி 
னின்று செம்மை , வெளியே தோன்றுமாறு போல உள்ளங் 
கருதியதினின்று வெளியே தோன்றுங் குணங்கள் . அவை , 


ககஅ 


தண்டியலங்காரம் 


மயிர்சிலிர்த்தல் , கண்ணீர்வார்தல் , வியர்வை முதலியன . 
சத்துவம் - உள்ள தன் தன்மை . 


உதாரணம் : 
கல்லுயர்தோட் கிள்ளி பரிதொழுது நண்பனிசோர் 
மெல்லியலார் தோழியர் முன் வேறொன்று - சொல்லுவரால் 
பொங்கும் படைபரப்பி மீதெழுந்த பூந்துகள் சேர்ந் 

தெங்கண் கலுழ்ந்தனவா லென்று . 
எனவரும் . 

இங்கே சோழனை - விரும்பிய கருத்தினின்று வெளிப் 
பட்ட சத்துவமாகிய கண்ணீர்வார்தல் , தூளியாகிய வேறொன் 
றாலாயதென்று மறைத்துரையாடியவாறுணர்க . 


உதாரணம் : 


மதுப்பொழிதார் மன்னவனை மால்கரிமேற் கண்ட 
விதிர்ப்பு மயிரரும்பு மெய்யும் - புதைத்தாள் 
வளவா ரணநெடுங்கை நுண்டுவலை வாய்ந்த 
இளவாடை கூர்ந்த தென . 


எனவரும் . 

இங்கே சோழனைக்கண்ட ஆசையினாலுண்டாய நடுக் 
கம் , மயிர்சிலிர்த்தல் என்பன இளவாடை யாகிய வேறொன் 
றாலாயின என மறைத்துச் சொல்லியவாறுணர்க. 


இதுவுமது 
சுச . புகழ்வது போலப் பழித்திறம் புனைதலும் 

பழிப்பது போலப் புகழ்புலப் படுத்தலும் 
அவையு மன்னவென் றறைகுக ருளரே . 
இதன்பொருள் - ஒன்றனைப் புகழ்வது 

போலப் 
பழித்தலும் , பழிப்பது போலப் புகழ்தலுமாகிய அவை 
யும் அவ்விலேசவணியாகும் என்று சொல்லுவாருமுளர் 
என்றவாறு . 

. 


பொருளணியியல் 


ககக 


க . புகழ்வது போலப்பழித்தல் 
உதாரணம் : 

மேய கலவி விளைபொழுது நம்மெல்லென் 
சாய வளராமற் றாங்குமால் - சேயிழாய் 
போர்வேட்ட மேன்மைப் புகழாளன் யாம் விரும்பித் 

தார்வேட்ட தோள்விட்லை தான் . 
எனவரும் . 

இங்கே அறிவழியவேண்டிய புணர்ச்சிக் காலத்திலே 
அறிவழியாமை தோன்றச் சாய றளராமற் றாங்குமால் 
எனப் புகழ்ந்தமையால் இது புகழ்வது போலப் பழித்தல் . 


உ . பழிப்பது போலப்புகழ்தல் 
உதாரணம் : 

புடன் மயிலியலி யன்பனணியாகங் 
கூடுங்கான் மெல்லென் குறிப்பறியான் . ஊடல் 
இளிவந்த செய்கை யிரவாளன் யார்க்கும் 

விளிவந்த வேட்கை யிலன் . 
எனவரும் . 

இங்கே கூடுங்கான் மெல்லென் குறிப்பறியான் எனப் 
பழிப்பது போலக் கூறப்படினும் அக்காலத்திலே அறிவழிந் 
தமை பெறப்படலாற் புகழாயிற்று . பின்வருவது மிது . 


உதாரணம் : 


உடுப்போர்க் குடுக்குத் தொழில்களா 

லுண்போர்க் குண்ணும் பொருள்களாற் 
றொடுப்போர்க் கெடுக்கு மலர்களா 

லணியோர்க் கணியுஞ் சுடரிழையால் 
அடுப்போர்க் கடுக்கு மனைகளாற் 

குறைப்பாடுடைய தன்றது தான் 
கொடுப்போர்க் கிரப்பா ரில்லாத 

குறையொன் றுளது கூறுங்கால் . (பிரபுலிங்கலீலை ) 
எனவரும் . 


க 20 


தண்டியலங்காரம் 
இங்கே இரப்போரில்லாத குறையொன்றுளது என்று 
பழிப்பது போலக் கூறினும் யாவருஞ் செல்வர் என்பது 
தோன்றப் புகழ்ந்தவாற்றிக. 


1.6 . நிரனிறையணி 
சுரு . நிரனிறுத் தியற்றுத னிரனிறை யணியே . 

இதன்பொருள் - முன்னர் வைக்கப்பட்ட சொற் 
பொருள்களோடு பின்னர் வைக்கப்படுஞ் சொற்பொருள்கள் 
முறையே சேர்ந்து பொருள் படுமாறு வரிசையாக நிறுத்தப் 
படுவது நிரனிறை என்னும் அணியாகும் என்றவாறு . 

நிரனிறை - வரிசையாக நிறுத்தப்படுவது . இதனை முத 
னூலார் யதாசங்கியம் என்பர் . 
உதாரணம் : 

காரிகை மென்மொழியா னோக்காற் கதிர்முலையால் 
வார்புருவத் தாலிடையால் வையகத்து - நேர்தொலைந்த 
கொல்லி வடிநெடுவேல் கோங்கரும்பு விற்கரும்பு 

வல்லி தனியேன் மனத்து . 
எனவரும் . 

இங்கே மொழி யாலே தொலைந்தது கொல்லி ப்பண் 
எனவும் , நோக் காலே தொலைந்தது நெடுவேல் எனவும் , 
முலை யாலே தொலைந்தது கோங்கரும்பு எனவும் , புருவ 
த்தாலே தொலைந்தது விற்கரும்பு எனவும் , இடை யாலே 
தொலைந்தது வல்லி எனவும் பொருள் படுமாறு நிரையே 
வைக்கப்பட்டவாற்றிக . 


17. ஆர்வமொழி 
சுசு . ஆர்வமொழி மிகுப்ப தார்வ மொழியே . 

இதன்பொருள் - உள்ளே கொண்ட ஆர்வம்பற்றி 
நிகழும் மொழிகள் அதிகம் தோன்றும்படி சொல்லப்படுவ 
ஆர்வமொழி என்னும் அணியாகும் என்றவாறு . 


பொருளணியியல் 


கஉக 


உதாரணம் : 

சொல்ல மொழிதளர்ந்து சோருந் துணைமலர்த்தோள் 
புல்ல விருதோள் புடைபெயரா மெல்ல 
நினைவே மெனினெஞ் சிடம் போதா தெம்பால் 

வனை தாராய் வந்ததற்கு மாறு . 
எனவரும். 

இங்கே ஆர்வமொழிகள் மிகுத்துச் சொல்லப்பட்டவா 
றறிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

முன்ன மேதுயின் றருளிய முதுபயோ ததியோ 
பன்ன காதிபப் பாயலோ பச்சையா லிலையோ 
சொன்ன நால்வகைச் சுருதியோ கருதிரீ யெய்தற் 
கென்ன மாதவஞ் செய்ததிச் சிறுகுடி லென்றான் . 

( பாரதம் ) 
எனவரும் . 

18. சுவையணி 
சுஎ . உண்ணிகழ் தன்மை புறம் பொழிந் தோங்க 

எண்மெய்ப் பாட்டி னியல்வது சுவையே . 

இதன்பொருள் உள்ளத்திலே நிகழுந்தன்மை 
வெளியிற் புலப்பட்டு விளங்கும்படி எட்டுவகைப்பட்ட மெய்ப் 
பாட்டினாலும் நடப்பது என்னும் அணியாகும் 
என்றவாறு . 

மெய்ப்பா டாவது உலகத்தார் உள்ளநிகழ்ச்சி ஆண்டு 
நிகழ்ந்தவாறே புறத்தார்க்குப் புலப்படுவதோராற்றான் வெளி 
ப்படுதல் . இது நச்சினார்க்கினியர் கருத்து . வீரசோழியவுரை 
காரர் மெய்க்கப்பட்டு விளங்கிய தோற்றம் என்பர் . இதனை 
வடநூலார் பாவம் என்பர் . பாவம் - மனநிலை . 

சுவை யாவது விபாவங்களாலும் , அநுபாவங்களாலும் , 
வியபிசாரிபாவங்களாலும் உண்டாகும் விருப்பம் முதலிய 
மனச்செய்கை என்று குவலயானந்தகாரர் கூறுவர் . விபாவங் 


சுவை 


கஉஉ 


தண்டியலங்காரம் 


களாவன வடிவம் , இளமை முதலியன . அநுபாவங்களாவன 
கட்பார்வை , மயிர்சிலிர்த்தல் முதலியன . வியபிசாரிபாவங் 
களாவன வெறுப்பு , பலக்குறைவு முதலியன . 


சுவைவகை 


சுவு . அவைதாம் , 

வீர மச்ச மிழிப்பொடு வியப்பே 
காம மவல முருத்திர நகையே . 

இதன்பொருள் - மேலே கூறப்பட்ட எண்வகை 
மெய்ப்பாடுகளும் யாவையெனின் , வீரம் , அச்சம் , இழிப்பு , 
வியப்பு , காமம் , அவலம் , உருத்திரம் , நகை என்பனவாம் 
என்றவாறு . 


க . வீரச்சுவை 
வீரங் கார் 

பணமாகத் தோன்றுஞ் சுவை வீரச்சுவை 
யாகும் . 

வீரமாவது மேலான காரியங்களில் உண்டாகும் மனத் 
துணிவு . இதனைத் தொல்காப்பியர் பெருமிதம் எனவும் , 
கல்வி , தறுகண் , புகழ் , கொடை என்னும் நான்கும் பற்றிப் 
பிறக்கும் எனவுங் கூறுவர் . 
உதாரணம் : 

சேர்ந்த புறவி னிறைதன் றிருமேனி 
ஈர்ந்திட் டுயர் துலைதா னேறினான் - நேர்ந்த 
கொடைவீர மோமெய்க் நிறைகுறையா வன்கட் 

படைவீர மோசென்னி பண்பு . 
எனவரும் . 

இங்கே சிபியென்னுஞ் சோழன் தன்பாலடைந்த புறா 
வின் நிறையளவு மாமிசம் தன்னுடம்பில் அரிந்து கொடுத் 
தும் போதாது தன் சரீரம் முழுவதையுங் கொடுக்கத் துணிந்த 
மனத்துணிவாகிய வீரத்தினாலே சுவை தோன்றியவாறறிக . 
இது கொடை பற்றித் தோன்றியது . இதனை வடநூலார் 
" தானவீரம் என்பர் . பின்வருவது மிது . 


பொருளணியியல் 


கஉ 


உதாரணம் : 

அருகலி லுவதை சொல் பவர்க்கு மன்னவன் 
வருகென வேண்டுவ மகிழ்ந்து வீசினான் 
இருகவ ரியுமுல கெங்கு மூடிய 

ஒருகவி கையுமலா தொழிந்த தில்லையே . (இரகுவமிசம் ) 
எனவரும் . 


உ . அச்சச்சுவை 
அச்சங் காரணமாகத் தோன்றுஞ் சுவை அச்சச் சுவை 
யாகும் . 

அச்ச மாவது மிக்க சாமர்த்தியங்கண்டுழி அதனாற் 
றோன்றும் மனக்கலக்கம் . குவலயானந்தகாரர் குரூரமுடைய 
வைகளைப் பார்த்தல் முதலியவைகளாலுண்டாகும் மனக் 
குலைவு என்பர் . தொல்காப்பியர் அணங்கு , விலங்கு , கள்வர் , 
இறை என்னும் நான்குங் காரணமாக அச்சம் பிறக்கும் என் 
பர் . அணங்கு பேய் , பூதம் முதலியன . விலங்கு சிங்கம் , 
புளி முதலியன . இறையெனப்படுவார் அரசன் , பிதா 
முதலியோர் . 
உதாரணம் : 

கைநெரிந்து வெய்துயிர்ப்பக் காறளர்ந்து மெய்பனிப்ப 
மையரிக்க ணீர்ததும்ப வாய்புலர்ந்தேன் - வெய்ய 
சினவேல் விடலையாற் கையிழந்த செங்கட் 

புனவேழ மேல்வந்த போது . 
எனவரும் . 

இங்கே யானையைக் கண்ட அச்சங் காரணமாகச் சுவை 
தோன்றியவாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

கைத்தல மொன்று நீண்ட காய்ப்புடை வெரிரிற் போட்ட 
பைத்தலை பிடிப்ப வொன்று புகாதலைப் பாகு பற்ற 
மொய்த்தலை வெய்தி முன்பின் பார்த்திடு முகத்த ராகி 
எய்த்தலி னிருதாள் சோர வேருவார் வணிக ரெல்லாம் . , 

( இரகுவமிசம் ) 
எனவரும் . 


கச 


தண்டியலங்காரம் 


இங்கேயும் ஒரு யானையைக் கண்ட அச்சங் காரணமா 
கச் சுவை தோன்றியவாற்றிக. 


கூ . இழிப்புச்சுவை 
இழிப்புக் காரணமாகத் தோன்றுஞ் சுவை இழிப்புச் 
சுவையாகும் . 

இழிப் பாவது குற்றமுடையவைகளைக் காணுதல் முத 
லிய காரணங்களாலே மனத்திலே தோன்றும் அருவருப்பு . 
இதனைத் தொல்காப்பியர் இளிவரல் எனவும் , மூப்பு , 
பிணி , வருத்தம் , மென்மை என்னும் நான்குங் காரணமாகப் 
பிறக்கும் எனவும் கூறுவர் . 


உதாரணம் : 


C 


உடைதலையு மூளையு மூன்றடியு மென்புங் 
குடருங் கொழுங்குருதி யீர்ப்ப மிடைபேய் 
பெருநடஞ்சேர் பெற்றித்தே கொற்றப்போர்க் கிள்ளி 

கருநடரைச் சீறுங் களம் . 
எனவரும் . 

இங்கே உடைந்த தலை , மூளை முதலியவைகளால் 
இழிப்புச் சுவை தோன்றுமாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

மேதினி யளப்பவரின் மென்மெல நடந்தங் 
கதைநனி நாசியி னுயிர்த்திடை விடைக்கண் 
ஊதவுகு வானென வுவைந்துநிலை கொண்டே 
ஆதவன் மறைத்தகுடை யோடெதி ரத்தான் . 

( தணிகைப்புராணம் ). 
எனவரும் . இங்கே மூப்புப்பற்றி இழிப்புச்சுவை தோன் 
றியவாற்றிக , 


ச . வியப்புச்சுவை 
வியப்புக் காரணமாகத் தோன்றுஞ் சுவை வியப்புச் 
சுவையாகும் . 


பொருளணியியல் 


வியப் பாவது முன்னர்க் காணப்படாத ஒன்றைக் கண் 
குழி உண்டாகும் மனவிரிவு . தொல்காப்பியர் . இதனை மருட் 
கை எனவும் , இது புதுமை , பெருமை , சிறுமை ஆக்கம் 
என்னும் நான்குங் காரணமாகப் பிறக்கும் எனவுங் கூறுவர் . 
ஆக்கம் ஒன்று வேறொன்றாய்த் திரிந்தது . 
உதாரணம் : 

முத்தரும்பிச் செம்பொன் முறிததைந்து பைந்துகிரின் 
தொத்தலர்ந்து பல்கலனுஞ் சூழ்ந்தொளிருங் - கொத்தி 
பொன்னேர் மணி கொழிக்கும் பூங்கா விரிநாடன் ( னதாம் 

தன்ளேர் பொழியுந் தரு . 
எனவரும் . 

இங்கே தரு வின்கண் முத்தரும்பு தன் முதலியவை 
களான் வியப்புச் சுவை தோன்றுமாறறிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

செம்பொன் வேங்கை சொரிந்தன சேயிதழ்க் 
கொம்பர் நல்லில வங்கள் குவிந்தன 
பொங்கர் வெண்பொரி சிந்தின புன்கிளந் 

திங்கள் வாழ்சடை யாடிரு முன்றிலே . (சிலப்பதிகாரம் ) 
னவரும் . 

ஈ . காமச்சுவை 
காமங் காரணமாகத் தோன்றுஞ் சுவை காமச்சுவை 
யாகும் . 

காம் மாவது சம்போகவிஷயம் முதலியவற்றிலுண்டா 
கும் விருப்பம் . தொல்காப்பியர் இதனை உவகை எனவும் , 
செல்வம் , அறிவு , புணர்ச்சி , விளையாட்டு என்னும் நான்குங் 
காரணமாகத் தோன்றும் எனவுங் கூறுவர் . 
உதாரணம் : 

திங்க ணுதல்வியர்க்கும் வாய்துடிக்குங் கண்சிவக்கும் 
அங்கைத் தளிர் நெடுங்குஞ் சொல்லசையுங் - கொங்கை 
பொருகாலு மூடிப் புடைபெயருங் காலும் 

இருகாலு மொக்கு மிவர்க்கு . 
எனவரும் . 


என 


காசு 


தண்டியலங்காரம் 


இங்கே புணர்ச்சியாற் காமச்சுவை தோன்றியவாறறிக . 


சு . அவலச்சுவை 
அவலங் காரணமாகத் தோன்றுஞ் சுவை அவலச்சுவை 


யாகும் . 


அவல மாவது தனக்குப் பற்றுள்ள ஒன்றினைப் பிரித் 
லினாலாவது பற்றில்லாத ஒன்றினை அடைதலினாலாவது 
தோன்றும் மனவியர்குலம் . தொல்காப்பியர் இதனை அழுகை 
எனவும் , இளிவு , இழவு , அசைவு , வறுமை என்னும் நான் 
கும் பற்றித் தோன்றும் எனவும் கூறுவர் . 
உதாரணம் : 

கழல்சேர்ந்த தாள்விடலை காதலிமெய் தீண்டும் 
அழல்சேர்ந்து தன்னெஞ் சயர்ந்தான் குழல்சேர்ந்த 
தாமந் தரியா தசையுந் தளிர்மேனி 

ஈமந் தரிக்குமோ வென்று . 
எனவரும் . 

இங்கே மனைவியை இழந்த அவலத்தினாலே சுவை 
தோன்றியவாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

மின்னே சுரத விளையாட்டின் வேர்வரும்பு 
நின்னேர் மதிமுகத்து நீங்காது நின்றனவாற் 
பொன்னேயென் கண்மணியே பூவே புனமயிலே 

என்னே புவிமீதி லீதோ வுயிர்வாழ்வே . ( இரகுவமிசம் ) 
எனவரும் . 


எ . உருத்திரச்சுவை 
உருத்திரங் காரணமாகத் தோன்றுஞ் சுவை உருத்தி 
ரச்சுவையாகும் . 

உருத்திர மாவது தனக்க நுகூலமல்லாத செயலினாலா 
கும் மனக்கொதிப்பு . இதனைத் தொல்காப்பியர் வெகுளி 


பொருளணியியல் 


கஉஎ 


எனவும் , உறுப்பறை , குடிகோள் , அலை , கொலை என்னும் 
நான்கும் பற்றிப் பிறக்கும் எனவுங் கூறுவர் . 


உதாரணம் : 


கைபிசையா வாய்மடியாக் கண்சிவவா வெய்துயிரா 
மெய்குலையா வேரா வெகுண்டெழுந்தான் -- வெய்யபோ 
தார்வேய்ந்த தோளான் மகளைத் தருகென்று [ ர்த் 

போர்வேந்தன் றூதிசைத்த போது . 
எனவரும். 

இங்கே மகளைத் தருக என்று கேட்டலாகிய செய 
லால் உருத்திரச்சுவை தோன்றியவாற்றிக . 


நகை 


வு . நகைச்சுவை 
காரணமாகத் தோன்றுஞ் சுவை நகைச்சுவை 
யாகும் . 

நகை யாவது வேறுபாடான வடிவம் , வேஷம் , வார் 
த்தை முதலியவைகளைக் கண்டுழி உண்டாகுஞ் சிரிப்பு . இத 
னைத் தொல்காப்பியர் எள்ளுதல் , இளமை , 

இளமை , பேதைமை , 
மடம் என்னும் நான்கும் பற்றித் தோன்றும் என்பர் . 


உதாரணம் : 


நாண்போலுந் தன்மனைக்குத் தான் சேற லிந்நின்ற 
பாண்போலும் வெவ்வழலிற் பாய்வதூஉங் - காண்டோழி 
கைத்தலங் கண்ணாக் களவுகாண் பானொருவன் 

பொய்த்தலை முன்னிட்டியற்றும் போந்து . 
எனவரும் . 

இங்கே நாண்போலுந் தோழி என்பது முதலியவை 
களான் நகைச்சுவை தோன்றியவாற்றிக . 


19. தன்மேம்பாட்டுரை 
சுக . தான்றற் புகழ்வது தன்மேம் பாட்டுரை . 


. 


கஉஅ 

தண்டியலங்காரம் 
இதன்பொருள் - ஒருவன் தன்னைத் தானே புகழ் 
ந்து சொல்லுவது தன் மேம்பாட்டுரை என்னும் அணியாகும் 
என்றவாறு . 

இதனை முதனூலார் ஊர்ஜச்சுவி என்பர் . ஊர்ச்சம் 
பெலம் . 
உதாரணம் : 

எஞ்சினா ரில்லை யெனக்கெதிரா வின்னுயிர்கொண் 
டஞ்சினா ரஞ்சாது போயகல்க - வெஞ்சமத்துப் 
பேரா தவராகத் தன்றிப் பிறர்முதுகிற் 

சாராவென் கையிற் சரம் . 
எனவரும் . 

இங்கே ஒருவன் தன்மேம்பாட்டினைத் தானே எடுத் 
துச் சொல்லியவாற்றிக . பின்வருவது மிது . 
உதாரணம் : 
ஐயமேற் றருந்து பித்த 

கேட்டியான் பிறந்த வன்றே 
செய்யதண் கமலத் தோனைப் 

பிடித்துவெஞ் சிறையி லுய்த்தேன் 
மையலங் களிறோ ரெட்டும 

வானவர் முதல்வ னோடென் 
கையினிற் பற்றி மற்றை 

யண்டத்திற் காவல் செய்தேன் . ( கூர்மபுராணம் ) 
எனவரும் . இது சலந்தரன் சிவனை நோக்கித் தன்பெலங் 
கூறியது . 


20. பரியாயவணி 
எ 0 கருதியது கிளவா தப்பொரு டோன்றப் 

பிறிதொன் றுரைப்பது பரியா யம்மே . 

இதன்பொருள் - சொல்ல விரும்பிய பொருளை 
வெளிப்படுத்துதற்குரிய சொற்களாற் சொல்லாமல் அப்பொ 
ரூள் தோன்றும்படி வேறொரு பிரகாரஞ் சொல்லுவது பரி 
யாயவணியாகும் என்றவாறு . 


பொருளணியியல் 


கட்க 


- 


பரியாயம் - சாமர்த்தியமாக அறிவிக்கும் வார்த்தை . 
உதாரணம் : 

மின்னிகரா மாதே விரைச்சாந் துடன் புணர்ந்து 
நின்னிசரா மாதவிக்க ணின் றருணி ன்னிகராம் 
செந்தீ வரமலருளு செங்காந்தட் போதுடனே 

இர் தீ வரங்கொசர்வல் யான் . 
எனவரும் . 

இஃது ஒரு தலைவியை நாயகனோடு சேர்க்க விரும்பிய 
தோழி சொல்லியது . இங்கே பிரியமுள்ள நாயகனைப் பெற் 
றுக்கொள்வாய் என்னும் பொருள் தோன்றக் குருக்கத்திச் 
சோலையிலே நில் , காந்தட்பூவும் கருங்குவளைப்பூவும் கொண்டு 
வருவேன் என வேறொரு பிரகாரத்தினாற் சொல்லியவா 
றுணர்க . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

பற்றின் மிக்கதோர் பாவை யிவ்வரை 
ஈற்றி யேகிநீ சூடுங் கோடல்கள் 
குற்று வந்துநின் குழற்கு நல்குவன் 

நிற்றி யீண்டென நிறுவி யேகினாள் . ( கந்தபுராணம் ) 
எனவரும் . 


21. சமாகிதவணி 
எக முந்துதான் முயல்வுறாஉந் தொழிற்பயன் பிறிதொன்று 

தந்ததா முடிப்பது சமாகி தமாகும் . 

இதன்பொருள் - ஒருவன் முன்னர்த் தான் முயன்ற 
தொழிலின்பயனாகிய காரியம் அத்தொழிலாற் சித்தியாகாது 
வேறொன்றினாலே தரப்பட்டதாக முடிக்கப்படுவது சமாகி 
தம் என்னும் அணியாகும் என்றவாறு . 

சமாஹிதம் - துணைப்பேறு . 
உதாரணம் : 

அருவியல் குன்ற மாக்கன் பெயர்ப்ப 
வெருவிய வெற்பரையன் பாவை - பெருமான் 


கங O 


தண்டியலங்காரம் 


மிது . 


அணியாக மாரத் தழுவினா டான் முன் 

தணியாத வூட றணிந்து . 
எனவரும் . 

இங்கே முயன்ற தொழில் ஊட றணிவித்தல் எனவும் , 
அதன் பயனாகிய காரியம் ஊடறணிதல் எனவும் , அதுவும் 
இராவணன் மலையைப் பெயர்த்தலாகிய வேறொரு காரணத் 
தாற் சித்தியாயிற்று எனவும் அறிக . பின்வருவது 
உதாரணம் : 
வேண்டிய மாற்றங் கொள்ளாள் 

வெகுண்டுசென் றிடுவாண் முன்னர் 
பண்டொரு மதமால் யானை 
யடர்த்துவர் திடலு மஞ்சிப் 
பூண்டிடு புலவி நீங்கிக் 

கணவனைப் புல்லிக் கொண்டாள் 
சண்டரு தோளி னான 
மிபத்தினைத் தொழுது நின்றான் . ( கந்தபுராணம் ) 


22. உதாத்தவணி 
எஉ . வியத்தகு செல்வமு மேம்படு முள்ளமும் 

உயர்ச்சி புனைந்துரைப் பதுதாத் தமாகும் . 

இதன்பொருள் - வியக்கத்தக்க செல்வத்தின் உயர் 
ச்சியையாவது , விரும்பத்தக்க உள்ளத்தின் உயர்ச்சியையா 
வது அலங்கரித்துச் சொல்லுவது உதாத்தம் என்னும் அணி 
யாகும் என்றவாறு . 

உதாத்தம் - பிறிதொன்றற்கில்லாத மகத்துவம் . சிலர் 
தனை வீறுகோளணி என மொழி பெயர்ப்பர் . உள்ளம் - 
ஊக்கம் . 


க . செல்வப்பெருமை 
உதாரணம் : 

கன்றும் வயவ ரினங்கள் பலகவர்ந்தும் 
என்றும் வறிஞ ரினங்கவர்ந்தும் - ஒன்றும் 


பொருளணியியல் 


கருக 


அறிவரி தாவிற்கு மளவினதா லம்ம 

செறிக திர்வேற் சென்னி திரு . 
எனவரும் . 

இங்கே சோழனுடைய செல்வத்தின் மகத்துவஞ் சொல் 
லப்பட்டவாற்றிக . பின்வருவது மிது . 


உதாரணம் : 


பொற்சிறு தேர்மிசைப் பைம்பொற் போதகம் 
நற்சிறா ரூர் தலி னங்கை மார்விரீஇ 
உற்றவர் கோழிமே லெறிந்த வொண்குழை 
மற்றத்தே ருருள்கொடா வளமை சான்றவே . 

( சிந்தாமணி ) 
எனவரும் .. 

இங்கே நெற்கவர வந்த கோழி க்குப் பெண்களெறிந்த 
காதணி தே ரைத்தடுக்கின்றதென ஏமாங்கத நாட்டுச் செல் 
வப்பெருமை கூறியவாற்றிக . 


உ . உள்ளப்பெருமை 


. 


உதாரணம் : 


மண்ணகன்று தன்கிளையி னீங்கி வனம்புகுந்து 
பண்ணுர் தவத்திசைந்த பார்த்தன்றான் -- எண்ணிறந்த 
மீதண்டர் கோன் குலையும் வெய்யோர் குலந்தொலைத்தான் 

கோதண்ட மேதுணையாக் கொண்டு . 
எனவரும் . இங்கே அருச்சுனனது உள்ளத்தின் பெருமை 
கூறியவாற்றிக . 


23. அவநுதியணி 
எங சிறப்பினும் பொருளினுங் குணத்தினு முண்மை 

மறுத்துப் பிறிதுரைப்ப தவஙதி யாகும் . 

இதன்பொருள் - சிறப்பின் சுண்ணாவது பொரு 
ளின்கண்ணாவது 

குணத்தின் கண்ணாவது இயல்பாயுள்ள 


தண்டியலங்காரம் 


தன்மையை மறுத்துவிட்டு வேறொரு தன்மையை ஏற்றிச் 
சொல்லுவது அவநுதி என்னும் அணியாகும் என்றவாறு . 

அவநுதி - மறுத்துரைத்தல் . 


க . சிறப்பவதி 
உதாரணம் : 

நறைகமழ் தார்வேட்டார் நலனணியு நாணும் 
நிறையு நிலைத்தளரா நீர்மை - அறநெறிசூழ் 
செங்கோல னல்லன் கொடுங்கோலன் றெவ்வடுபோர் 

வெங்கோப மால்யானை வேந்து . 
எனவரும் . 

இங்கே அரசனைச் சிறப்பித்தற்கண் செங்கோ ன்மை 
மறுத்துக் கொடுங்கோன்மையேற்றிச் சொல்லப்பட்டது . 


உ . பொருளவநதி 
உதாரணம் : 

நிலனாம் விசும்பா நிமிர்கானீர் தீயாம் 
அலர்கதிராம் வான்மதியா மன்றி - மலர்கொன்றை 
ஒண்ணறந் தாரா னொருவனிய மானனுமாய் 

எண்ணிறந்த வெப்பொருளு மாம் . 
எனவரும் . 

இங்கே கொன்றை யொண்ணறுந் தாமான் என்னும் 
பொருளின்கண் ஒருவனாந் தன்மை மறுத்து நிலன் முதலிய 
பலவாந் தன்மை சொல்லப்பட்டவாற்றிக . 


கூ . குணவவநுதி 
உதாரணம் : 

மனுப்புவிமேல் வாழ மறைவளர்க்கு மாரப் 
பனித்தொடையற் பார்த்திவர்கோ னெங்கோன் - தனிக் 
தண்மை நிழீற்றன்று தற்றொழுத பேதையர்க்கு ( கவிசை 

வெம்மை மிழற்றாய் மிரும் . 
எனவரும் . 


பொருளணியியல் 


இங்கே சோழனுடைய குடையிலே தண்மை மறுத்து 
வெம்மை யேற்றிச் சொல்லப்பட்டவாற்றிக . 

இவ்வலங்காரஞ் சிலேடையோடு கூடிவருதலுமுண்டு . 
உதாரணம் : 

ஈறவேந்து கோதை நலங்கவர்ந்து நல்கா 
மறவேந்தன் வஞ்சியா னல்லன் - துறையின் 
விலங்காமை நின்று வியன் றமிழ்நா டைந்தின் 

குலங்காவல் கொண்டொழுகுங் கோ . 
எனவரும் . 

இங்கே வஞ்சியான் என்பது வஞ்சிக்கமாட்டான் என 
வும் , வஞ்சி நகருடையவன் எனவுஞ் சிலேடையாக நின்ற 
வாறறிக . 


24. சிலேடையணி 
எச . ஒருவகைச் சொற்றொடர் பலபொருட் பெற்றி 

தெரிவுதர வருவது சிலேடை யாகும் . 

இதன்பொருள் உசசரித்தற்கண் ஒருவடிவாக 
நின்ற சொற்றொடர் பலபொருளுடையதாக வருவது சிலே 
டையாகும் என்றவாறு . 

சிலேடை - தழுவுதலுடையது ; பலபொருள்களிணைந்து 
நிற்பதென்றபடி . குவலயானந்தகாரர் பலபொருளுடையதா 
கச் சொற்களைத் தொடுத்தலே சிலேடை என்பர் . 


சிலேடையணிவகை 


எரு . அதுவே . 

செம்மொழி பிரிமொழி யெனவிரு திறப்படும் . 

இதன்பொருள் - அச்சிலேடையணி செம்மொழிச் 
சிலேடை எனவும் பிரிமொழிச்சிலேடை எனவும் இருவகைப் 
படும் என்றவாறு . 


கச 


தண்டியலங்காரம் 


க செம்மொழிச்சிலேடை 
பிரிக்கப்படுதலில்லாதனவாய் நேரே நின்று பலபொ 
ருள் கொடுக்குஞ் சொற்களாலாய தொடர் செம்மொழிச் 
சிலேடையாகும் . 

செம்மை - நேர்மை . மொழி சொல் . 

இதனை முதனூலார் அபிந்தபதச்சிலேடை என்பர் . 
அபிந்நபதம் - பிரிக்கப்படாத சொல் . 
உதாரணம் : 

செங்கரங்க ளானிரவு நீக்குந் திறம்புரிந்து 
பங்கய மாதர் நலம்பயில - பொங்குதயத் 
தோராழி வெய்யோ னுயர்ந்தநெறி யொழுகும் 

நீராழி நீணிலத்து மேல் . 
எனவரும் . 

இது சூரியனுக்குஞ் சோழனுக்குஞ் சிலேடை . இங்கே 
கரம் , இரவு முதலிய சொற்கள் நேரே நின்று இருபொ 
ருள் தந்தவாற்றிக . 


உ . பிரிமொழிச்சிலேடை 
பிரிக்கப்பட்டுப் பலபொருள் பயக்குஞ் சொற்களாலாய 
தொடர் பிரிமொழிச்சிலேடையாகும் . 

இதனை முதனூலார் பிந்நபதச்சிலேடை என்பர் . பிந்த 
பதம் - பிரிக்கப்படும் மொழி . 


உதாரணம் : 


தள்ளா விடத்தேர் தடந்தா மரையடைய 
எள்ளா வரிமா னிடர்மிகுப்ப - உள்வாழ்தேம் 
சிந்துந் தகைமைத்தே யெங்கோன் றிருவுள்ளம் 

நந்துந் தொழில்புரிந்தார் நாடு . 
எனவரும் . 

இது சோழனுடைய நண்பருக்கும் . பகைவருக்குஞ் 
சிலேடை . 


பொருளணியியல் 


கங.மு 


இதுவுமது 
எசு . ஒருவினை பலவினை முரண்வினை நியமம் 

நியம விலக்கு விரோத மவிரோதம் 
எனவெழு வகையினு மியலு மென்ப . 

இதன்பொருள் - முன்னர்க் கூறப்பட்ட சிலேடை 
யணி ஒருவினைச்சிலேடை , பலவினைச்சிலேடை , முரண் 
வினைச்சிலேடை , நியமச்சிலேடை , நியமவிலக்குச்சிலேடை , 
விரோதச்சிலேடை , அவிரோதர்சிலேடை என எழுவகை 
யானும் நடக்கும் என்பர் என்றவாறு . 


கூ . ஒருவினைச்சிலேடை 
உதாரணம் : 

அம்பொற் பணைமுகத்துத் திண்கோட் டணிநாகம் 
வம்புற்ற வோடை மலர்ந்திலங்க உம்பர் 
நவம்புரியும் வான தியு நாண்மதியு ஈண்ணத் 

தவம்புரிவார்க் கின்பந் தரும் . 
எனவரும் . 


இது விநாயகருக்கும் மலைக்குஞ் சிலேடையாய் இன்பந் 
தரும் என்னும் ஒரு வினையான் முடிந்தவாற்றிக 


ச . பலவினைச்சிலேடை 
உதாரணம் : 

தவிரா மதுவுண் களிதளிர்ப்ப நீண்டு 
செவிமருவிச செந்நீர்மை தாங்கிக் - குயிலிசையும் 
மின்னுயிரா நுண்ணிடையார் மென்னோக்கு மேவலார் 

இன்னுயிரை யீர்கின் றன 
எனவரும் . 


இது குயிற்குரலுக்கும் , பெண்களின் கண்களுக்குஞ் 
சிலேடையாய் , நீண்டு , மருவி என்பன முதலிய பலவினை 
பற்றி வந்த வாற்றிக . 


க கூசு 


தண்டியலங்காரம் 


6. முரண்வினைச்சிலேடை 
ஒன்றற்கொன்று மாறுபாடாயுள்ள வினையான் வருவது 
மூரண்வினைச்சிலேடையாகும் . 

முாண் - மாறு . 
உதாரணம் : 

மாலை மருவி மதி திரிய மாமணஞ்செய் 
காலைத் துணைவ்ே லார்கடிய - வேலைமிசை 
மிக்கார் கலியடங்கா தார்க்கும் வியன் பொழில்கள் 

புக்கார் கலியடங்கும் புள் . 
எனவரும் . 

இது , புணர்ந்தார்க்கும் , பிரிந்தார்க்குஞ் சிலேடை . 
இங்கே மேவலார் கடிய என்பது புணர்ந்தார் விளங்க ஈன 
வும் , பிரிந்தாாஞ்ச எனவும் பொருள்பட்டு முரணாயிற்று . 


சு . நியமச்சிலேடை 
பலபொருள்களுக்கியையுமாறு சிலேடித்ததைத் தேற் 
றேகாரம் புணர்த்தி ஒன்றற்கு நியமமாக்குவது நியமச் 
சிலேடையாகும் . 
உதாரணம் : 

வெண்ணீர்மை தாங்குவன முத்தே வெறியவாய்க் 
கண்ணீர்மை சோர்வ கடிபொழிலே - பண்ணீர 
மென்கோ லியாழே யிரங்குவன வேல்வேந்தே 

நின்கோ லுலாவு நிலத்து . 
எனவரும் . 

இங்கே வெண்ணீர்மை என்பது வெண்மை 
பும் , அறிவின்மை எனவும் பொருள் பட்டுச் சிலேடையாய் 
நின்றவாறும் , அது முத்தொன்றிற்கே நியமமாகச் சொல் 
லப்பட்டவாறும் , அதனால் அவனிலத்திலே அறிவின்மை 
இல்லை என்பது பெறப்பட்டவாறும் அறிக . மற்றைய 
கண்ணீர்மை முதலிய சிலேடைகளையும் இவ்வாறு முடிக்க . 
பின்வருவது மிது . 


என 


பொருளணியியல் 


காடஎ 


உதாரணம் : 
கொடியன் மகளிர் தங்கள் 

குழையு நுண் ணுசுப்யே வாளா 
படுகொலை புரிவ மாதர் 

படைநெடுங் குவளைக் கண்ணே 
அடி விசை முறையீட் டென்று 

மரற்றுவ சிலம்பே சூழ்ந்து 
சடிமது நுகர்வ வன்னோர் 

கருங்குழற் காமர் வண்டே . 
எனவ 

வரும் . 


( நைடதம் ) 


எ . நியமவிலக்குச்சிலேடை 
நியமஞ்செய்து கூறிய சிலேடையை வேறொன்றிற்குங் 
கூறி அந்நியமத்தை விலக்குவது நியமவிலக்குச் சிலேடை 
யாகும் . 
உதாரணம் : 

சிறைபடுவ புட்குலமே "தீம்புனலு மன்ன 
இறைவ தாத்தளிக்கு மெல்லை -- முறையில் 
கொடியன குன்றத்தின் மாளிகையே யன்றிக் 

கடியவிழ்பூங் காவு முன் . 
எனவரும் . 

இங்கே சிறைபடுவ என்பது சிறகுகளுடையன என 
வும் , சிறைச்சாலையடைவன எனவும் பொருள்பட்டுச் சிலே 
டையாய் நின்றவாறும் , புட்குலமே என நியமஞ் செய்யப் 
பட்டவாறும் , தீம்புனலு மன்ன என அந்நியமம் விலக்கப் 
பட்டவாறும் அறிக . கொடியன என்பதையும் அவ்வாறு 


முடிக்க . 


வு. விரோதச்சிலேடை 
முன்னர்ச் சிலேடிக்கப்பட்ட பொருள்களுள் ஒன்று 
பின் வரும் பொருள்களோடு விரோதமுறத் தொடுக்கப்படு 
வது விரோதச் சிலேடையாகும் . 


கஙஅ 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 

விச்சா தானேனு மந்தரத்து . மேவானால் 
அச்சுத னேனுமம் மாயனலன் - நீச்ச 
நிறைவான் கலையா னகளங்க னீதி 

இறையா னாகனெங் கோ . 
எனவரும் . 

இங்கே வித்தையைத் தரித்தவன் எனவும் , விஞ்சையன் 
எனவும் பொருள்படுகின்ற விச்சாதரன் என்பது முன்னர்ச் 
செய்யப்பட்ட சிலேடை . அது விஞ்சையன் என்னும் பொரு 
ளிலே பின் வரும் அந்தரத்து மேவான் , என்பதனோடு 
விபோதித்து மற்றைப் பொருளை வலியுறுத்தியவாறறிக . 
மற்றையவைகளையும் இவ்வாறு பொருள் செய்து முடிக்க . 
உதாாணம் : 
பூத்திருந்தும் புனற்றடங்கள் யாவரையுந் 

தோய்ந்து புகழ்ப் பொருளு மாக்குங் 
காத்திருந்துங் கடிமலர்கள் கமழ்நறுந்தேன் 

சோர்வுடைத்தாய்க் களிப்பு மாக்கும் 
ஏத்திருந்தும் வயவர்சிலை யெதிர்ந்தவர்த 

முயிர்வாங்கி யிசையு மீட்டும் 
பாத்திருந்தும் புலவர் குழா மொருகலைமான் 
றனை மணந்து பழியுந் தீரும் . 


வருவது மது . 


இங்கே பூத்திருந்தும் என்பது பூத் திருந்தப்பெற்ற 
எனவும் , பூப்புப்பெற்றிருந்தும் எனவும் பொருள்படும் . பூப் 
புடைமை யாவரையுந் தோய்ந்து புகழ்தேடுதற்கு விரோதம் . 
காத்திருந்தும் என்பது முதலியவைகளையும் இவ்வாறு 


முடிக்க, 


கூ . அவிரோதச்சிலேடை 
முன்னர்க் கொண்ட சிலேடைச் சொற்பொருள்களோடு 
பின்வருஞ் சிலேடைச்சொற்பொருள்கள் விரோதமுறாமல் 
இயையத் தொடுப்பது அவிரோதச் சிலேடையாகும் . 

அவிரோதம் - விரோதமின்மை . 


பொருளணியியல் 


கக்க 


உதாரணம் : 

சோதி யிரவி கரத்தா னிரவொழிக்கும் 
மாதிடத்தான் மன்மதனை மா றழிக்கும் 

மீதாம் 
அாக மதிதோற்றிக் குமுத மளிக்குந் 

தனத னிரு விதிக்கோன் றான் . 
எனவரும் . 

இங்கே சோதியிரவி என்பது முதலிய சிலேடைச் 
சொற்பொருள்களோடு பின் வந்த கரத்தானிரவொழிக்கும் 
என்பது முதலிய சிலேடைச்சொற்பொருள்கள் இணங்கி 
இயையுமாற்றிக 

25. விசேடவணி 
எஎ . குணந்தொழின் முதலிய குறைபடு தன்மையின் 

மேம்பட வொருபொருள் விளம்புதல் விசேடம் . 

இதன்பொருள் - காரியசித்திக்கு வேண்டப்படு 
வனவாகிய குணம் , தொழில் முதலாயின குறைவுபடுதல் 
காரணமாக மேம்பாடு தோன்ற ஒரு பொருளைச் சொல்லுதல் 
விசேடவணியாகும் என்றவாறு . 

விசேடம் - மேம்பாடு . 

முதலிய என்பதனால் சாதிக்குறை , பொருட்குறை , 
உறுப்புக்குறை முதலியனவுங் கொள்ளப்படும் . 


க . குணக்குறைவிசேடம் 
உதாரணம் : 

கோட்டந் திருப்புருவங் கொள்ளா வவர்செங்கோல் 
கோட்டம் புரிந்த போடச் சென்னி - நாட்டம் 
சிவந்தன் வில்லை திருந்தார் கலிங்கஞ் 

சிவந்தன செந்தித் தெற . 
எனவரும் . 

இங்கே சோழனுடைய கோபத்தினைக் காட்டும் புருவங் 
கோடுதல் , கண்சிவத்தல் முதலிய குணங்களின் குறைவு 
காரணமாக அவன் செயற்கு விசேடம் கூறிய வாற்றிக. 


கசடு 


தண்டியலங்காசம் 


உ . தொழிற்குறைவிசேடம் 
உதாரணம் 

ஏங்கா முகில் பொழியா நாளும் புனறேங்கும் 
பூங்கா விரிநாடன் போர்மதமா - நீங்கா 
வளைப்பட்ட தாளணிகண் மாறெதிர்ந்த தெவ்வர் 

தளைபட்ட தாட்டா மரை . 
எனவரும் . 

இங்கே நீங்கா வளைப்பட்ட தாளணிகள் என்றதனால் 
யானையின் போர்த் தொழிலைக் குறைத்துக் காட்டிக் காரிய 
மாகி பகை வெல்லலின் மேம்பாடு தோன்றக் கூறியவாற்றிக. 
பின்வருவது மிது . 
உதாரணம் : 

உற்றா னலன்றவந் தீயினின் றானல னூண்புனலா 
வற்றா னலனுகர் வந்திரு நாவுக் கர்செனுமோர் 
சொற்றா னெழுதியுங் கூறியு மேயென்றுந் துன்பில்பதம் 
பெற்றா னொருநம்பி யப்பூதி யென்னும் பெருந்தகையே . 

( நால்வர் நான்மணிமாலை ) 
எனவரும் . 

இங்கே அப்பூதிநாயனாரைத் துன்பில்பதம் பெறுத 
லிலே விசேடமாக்குதற்குத் தவஞ்செய்தல் முதலிய தொ 
ழில்களின் குறை கூ 

குறை கூறப்பட்டது . 


கூ .. சாதிக்குறைவிசேடம் 
உதாரணம் : 

மேய நிரைபுரர் - வெண்ணெய் தொடுபுண்ட 
ஆயனார் மாறேற் றமர்புரிந்தார் - 
பெருந்தருவும் பின்னுங் கொடுத்துடைந்தார் . விண்மேற் 

புரந்தரனும் வானோரும் போல் . 
எனவரும் . 

இங்கே விட்டுணு இடையனாயிருந்தும் போரில் வென் 
றார் எனச் சாதிக்குறைவு காரணமாக விசேடங் கூறிய 
வாற்றிக .. 


* 


பொருளணியியல் 


கசக 


சு . பொருட்குறைவிசேடம் 


உதாரணம் : 


தொல்லை மறைதேர் துணைவன்பால் யாண்டு வரை 
எல்லை யிருநாழி நெற்கொண்டோர் - மெல்லியலாள் 
ஓங்குலகில் வாழு முயிரனைத்து மூட்டுமால் 

ஏங்கொலிநீர்க் காஞ்சி யிடை . 
எனவரும் . 

இங்கே உலகிலுள்ள உயிர்களெல்லாவற்றையும் உண் 
பித்தலால் உமாதேவியாரை விசேடமாக்குதற்கு இருநாழி 
நெற்கொண்டு எனப் பொருட்குறைவு கூறப்பட்டது . 


ரு . உறுப்புக்குறைவிசேடம் . 


உதாரணம் : 


யானை யிரதம் பரியா ளிவையில்லை 
தானு மாங்கன் மனுக்கரும்பு - தேனார் 

ரைந்தால் வென்று வடுப்படுத்தான் மாரன் 

உலகங்கள் மூன்று மொருங்கு . 
எனவரும் . 

இங்கே வெல்லுதற்குக் காரணமாகிய யானை , இரதம் 
முதலிய உறுப்புக்களின்மைகாணமாக உலகம் மூன்றினை 
யும் வென்றான் என மன்மதனுக்கு விசேடந்தோன்றக் கூறிய 
வாற்றிக . 


26 .. ஒப்புமைக்காட்டவணி 
எவு . கருதிய குணத்தின் மிகுபொரு ளுடன்வைத் 

தொரு பொரு ளுரைப்ப தொப்புமைக் கூட்டம் . 

இதன் பொருள் சொல்லக் கருதிய பொருளின் 
குணம் யாதோ அக்குணத்தினை அப்பொருளினும் அதிகமாக 
வுடைய மற்றொன்றனோம் அப்பொருளையும் ஒருங்குசேர்த் 
துச் சொல்லுவது ஒப்புமைக்கூட்டம் என்னும் அணியாகும் 
நன்றவாறு . 


கசஉ 


தண்டியலங்காரம் 


ஒப்புமைக் கூட்டம் சமத்தன்மையுடையவைகளை 
ஒருங்கு கூட்டுதல் . இதனை முதனூலார் துல்லியயோகிதை 
என்பர் . துல்லியம் - ஒப்புமை . யோகிதை - கூட்டம் . 


இதுமவுது 
எக புகழினும் பழிப்பினும் புலப்படு மதுவே . 

இதன்பொருள் - அவ்வொப்புமைக் கூட்டவணி 
யானது ஒரு பொருளைப் புகழ்ந்துரைத்தற்கண்ணும் , இகழ்ந் 
துரைத்தற்கண்ணும் தோன்றும் என்றவாறு . 


க . புகழொப்புமைக்கூட்டம் 
உதாாணம் : 

பூண்டாங்கு கொங்கை பொரவே குழைபொருப்புக் 
தூண்டாத தெய்வச் கடர்விளக்கும் - நாண்டாங்கு 
வண்மைசால் சான்ற வருங்காஞ்சி வண்பதியும் 

உண்மையா லுண்டிவ் வுலகு . 
எனவரும் , 

இங்கே உலகு உளதாதற்குக் காரணமான குணங் 
களிற் சிறந்த சிவன் முதலிய பொருள்களோடு காஞ்சி 
நகரமுங் கூட்டிச் சொல்லப்பட்டுப் புகழப்பட்டவாற்றிக . 
பின்வருவது மிது . உதாரணம் : 
என்னனைய முனிவரரு மிமையவரு 

மிடையூறொன் றுடைய ரானாம் 
பன்னகமு நகுவெள்ளிப் பனிவரையும் 

பாற்கடலும் பதும பீடத் 
தன்னகருங் கற்பகநாட் டணிநகரு 

மணிமாட வயோத்தி யென்னும் 
பொன்னகரு மல்லாது புகலுண்டோ 

விகல் கடந்த புலவு வேலோய் . ராமாயணம் ) 
எனவரும் . 

இங்கே புகலிடமாக அடைதற்குச் சிறந்த கைலாச 
மலை முதலியவைகளோடு அயோத்தி நகரும் ஒருங்குவைத் 
துப் புகழப்பட்டவாற்றிக. 


பொருளணியியல் 


கசங 


உ . பழிப்பொப்புமைக்கூட்டம் 
உதாரணம் : 

கொள்பொருள் வெஃகிக் குடியலைக்கும் வேந்தனும் 
உள்பொருள் சொல்லாச சலமொழி மாந்தரும் 
இல்லிருந் தெல்லை கட்ப்பாளு மிம்மூவர் 

வல்லே மழையருக்குங் கோள் . 
எனவரும் . 

இங்கே நெறிதவறிய பெண்ணைக் குடியலைக்கும் வேந் 
தன் முதலியவர்களோடு சேரவைத்துப் பழித்தவாற்றிக . 
பின்வருவது மிது . உதாரணம் : 


நட்பிடைக் குய்யம் வைத்தான் 

பிறர்மனை நலத்தைச சேர்ந்தான் 
கட்டற் காமத் தீயிற் 

கன்னியைக் கலக்கி னானும் 
அட்டுயி ருடலந் தின்றா 

னமைசகனா யரசு கொன்றான் 
குட்ட நோய் நரகந் தன்னுட் 
குளிப்பவ ரிவர்கள் கண்டாய் 


( சிந்தாமணி ) 


எனவரும் . 


27. விரோதவணி 
வு 0 . மாறுபடு சொற்பொருண் மாறுபாட் டியற்கை 

லிளைதர வுரைப்பது விரோத மாகும் 

இதன்பொருள் மாறுபட்ட சொல்லாலாவது 
பொருளாலாவது மாறுபாட்டுத் தன்மை தோன்றச் சொல்லு 
வது விரோதம் என்னும் அணியாகும் என்றவாறு. 


க . சொல்விரோதம் 
உதாரணம் : 

காலையு மாலையுங் கைகூப்பிக் காறொழுதான் 
மேலை வினையெல்லாங் கீழவாம் - கோலக் 


தண்டியலங்காரம் 


கருமான்றோல் வெண்ணீற்றுக் செம்மேனிப் பைர்தார்ப் 

பெருமானைச் சிற்றம் பலத்து . 
எனவரும் . 

இங்கே கருமை , வெண்மை முதலியன ஒன்றற்கொன்று 
மாறுபட்ட சொற்கள் . பின்வருவது மிது . 
உதாரணம் : 

ஒருகையி லேந்து முடுக்காய் சரண 

முடையென வாசை யுடுத்தாய் சரணம் 
முருகலர் பதுமத் தடியாய் சரண 

முனிவொடு பகலை யடித்தாய் சரணம் 
திருமதி பகலழல் விழியாய் சரணந் 

திருமக னெரிய விழித்தாய் சாணம் 
பொருவறு மிமயப் பிடியாய் சரணம் 
பொருதிரி வேல்கை பிடித்தாய் சரணம் . 

( மச்சபுராணம் ) 
எனவரும் . 

உ . பொருள்விரோதம் 
உதாரணம் : 

சோலை பயிலுங் குயின்மழலை சோர்ந்தடங்க 
ஆலு மயிலினங்க ளார்த்தெழுந்த 
குளிர்ந்த முகில்கறுத்த கோபஞ் சிவந்த 

விளர்ந்த துணைபிரிந்தார் மெய் . 
எனவரும் . 

இங்கே குயிலுக்கு அடங்குதலும் , மயிலுக்கு ஆர்த் 
தெழுதலும் முதலாயுள்ள ஒன்றற்கொன்று மாறுபட்ட 
தன்மை தோன்றச் சொல்லியவாறும் , அதனாற் கார்காலக் 
சிறப்புத் தோன்றியவாறும் அறிக . 

இவ்வணி சிலேடை முதலியவைகளோடு சேர்ந்தும் 
வரும் . 
உதாரணம் : 

இனமானிகல வெளிய வெனினும் 
வனமேவு புண்டரிகம் வாட்டும் - வனமார் 


ஞாலம் 


பொருளணியியல் 


கசடு 


கரியுருவங் கொண்டு மரிசிதறக் காயும் 

விரிமலர் மென் கூந்தல் விழி . 
எனவரும் . 

இங்கே கண்ணுக்கு மான் பகைக்க எளிய வாதல் 
புண்டரிகம் வாட்டு தற்கும் , கரியுருவ ங் கொண்டிருத்தல் 
அரிசிதறக் காய் தற்கும் விரோதம் . புண்டரிகம் என்பது 
தாமரைக்கும் புலிக்கும் , கரி என்பது கருமைக்கும் யானைக் 
கும் , அரி என்பது சிங்கத்திற்கும் வரிக்குஞ் சிலேடை . 
பின்வருவது மிது . உதாரணம் : 

ஆள்மாம் 
கொங்கை யேந்திய வாண்களு மவணகொம் புடைய 
துங்க வேங்கையின் குலமெலா மவணபால் சுரந்து 
பொங்கு நீடுசே வினங்களு மவணவான் புனலை 
அங்கண் வேட்டுணு மொற்றைத்தா ளெகின் மவண . 

( காஞ்சிப்புராணம் ) 
எனவரும் . 

இங்கே ஆண் களுக்குக் கொங்கையுடைமையும் , வேங் 
கைக்கு ( புலிக்கு ) கொம்பு டைமையும் , சேவினங்களுக்கு 
( எருதுகளுக்கு ) பால்சுரக்கையும் , எகின ங்களுக்கு ( அன் 
னங்களுக்கு ) ஒற்றைத்தா ளுடைமையும் , விரோதமாய் அந் 
நாட்டுக்கு அதிசயந் தோன்ற நின்றவாறும் , கொங்கு பரி 
மளம் எனவும் , ஆண் முதலியன ஒவ்வொரு மரங்கள் என 
வும் பொருள் பட்டுச் சிலேடையாய் நின்றவாறும் அறிக : 


28. மாறுபடுபுகழ் நிலை 
வுக . கருதிய பொருடொகுத் தாங்கது பழித்தற்கு 

வேறொன்று புகழ்வது மாறுபடு புகழ்நிலை . 

இதன்பொருள் சொல்லக் கருதிய பொருளை 
மறைத்துவிட்டு அதனைப் பழிக்கும் பொருட்டு வேறொன் 
றைப் புகழ்ந்துரைப்பது மாறுபடுபுகழ்நிலை என்னும் அணி 
யாகும் என்றவாறு . 

குவலயானந்தகாரர் சொல்லக் கருதிய பொருளின் 
இகழ்ச்சி புலப்படுமாறு மற்றொரு பொருளைப் புகழ்ந்துரைப் 


க 


கசசு 


தண்டியலங்காரம் 


. 


மாதே 


பது மாறுபடுபுகழ்நிலை என்பர் . இதனை முதனூலார் அப் 
பிரத்துதப்பிரசஞ்சை என்பர் . 
உதாரணம் : 

இரவறியா யாவரையும் பின்செல்லா நல்ல 
தருநிழலுந் தண்ணீரும் புல்லும் - ஒருவர் 
படைத்தனவுங் கொள்ளாவிப் புள்ளிமான் பார்மேற் 

றுடைத்தனவே யன்றோ துயர் . 
னவரும் . 

இங்கே சொல்லக்கருதி மறைத்த பொருள் யாசகன் 
எனவும் , யாசகனைப் பழித்தற்காக இரவறிய என்பது முத 
லிய கொண்டு அலங்கரித்துச் சொல்லப்பட்டது புள்ளிமான் 
எனவும் அறிக . பின்வருவது மிதுபோலும் . 
உதாரணம் 

போதந் தளிரும் புனைந்து மணம்புணர்ந்து 
சூதப் பணை தழுவித் தோன்றுமால் - 
பலமா தவங்கள் பயின்றதோ பண்டிச் 

குலமா தவியின் கொடி . 
என்வரும . 

இங்கே குருக்கத்திக் கொடியைப் புகழும் முகத்தால் 
தலைவனைக் காவிற் கூடிய . ஒரு தலைவி நிந்திக்கப்பட்டபடவாற 
றிக . பின்வருவனவு மிதுபோலும் . 
உதாரணம் : 

அந்தவுரை மீண்டவன் கேட் டாங்கவனை 

நகைத்துரைப்பா னரக்க ரேனும் 
சிந்தனையில் விரகெண்ணார் செருமுகத்தில் 

வஞ்சகமுஞ் செய்யா ரையா 
வெந்திறல் கூர் துணைவருக்கு விடமருத்தார் 

நிரைக்கழுவில் வீழச் சொல்லார் 
உந்துபுன விடைடப்புதையா ரோரூரி 
லிருப்பகற்றா ருரையுந் தப்பார் . 

( பாரதம் ) 
எனவும் , 
செழுத்தழல்வாழ் மனைக்கொளுவார் செய்க்கன்றி 
கொன்றறியார் தீங்கு பூணார் 


பொருளணியியல் 


1 


அழுந்துமனத் தழுக்குறா ரச்சமுமற் 

மருளின்றிப் பொய்ச்சூ தாடார் 
கொழுந்தியரைத் துகிலுரியார் கொடுங்கான 

மடைவித்துக் கொல்ல வெண்ணார் 
எழுந்தமரின் முதுகிடா ரிவையெல்லா 
மடிகளுக்கே யேற்ப வென்றான் . 

( பாரதம் ) 
எனவும் வருவன . 

இவை தன்னை அரக்கியகனென்றிகழ்ந்த துரியோதன 
னுடைய வசைகள் புலப்படுமாறு அ 

-க்கரைப் புகழ்ந்து 
கடோற்கசன் கூறிய கவிகள் . 


29. புகழாப்புகழ்ச்சியணி 
42. பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை 

புலப்பட மொழிவது புகழாப் புகழ்ச்சி . 

இதன்பொருள் - பழிப்பது போலும் பான்மையி 
னால் ஒரு பொருளுக்கு மேம்பாடு தோன்றச் சொல்லுவது 
புகழாப்புகழ்ச்சி என்னும் அணியாகும் என்றவாறு . 

இதனை முதனூலார் வியாசஸ்துதி என்பர் . 


உதாரணம் : 


போர்வேலின் வென்றதூஉம் பல்புகழாற் போர்த்ததூஉம் 
தார்மேவு திண்புயத்தாற் றாங்குவது உம் நீர்நாடன் 
தேரடிக்கூர் வெம்படையாற் காப்பதூஉஞ் செங்கண்மால் 

ஓரடிக்கீழ் வைத்த வுலகு . 
எனவரும் . 

இங்கே விட்டுணுவால் ஓரடிக்கீழ் வைத்த வுலகு 
எனப் பழிப்பது போலக் கூறி அவ்வுலகை மனிதனாகிய 
இச்சோழன் வென்று புகழான் மூடிப் புயத்திலே தாங்கியது 
செயற்கருஞ் செயலென மேம்பாடு தோன்ற வைத்தவாற 
றிக . உதாரணம் : 

நினைவரிய பல்புகழார் நின்குலத்துத் தொல்லோர் 
அனைவரையும் புல்லினா ளன்றே - மநு நூல் 


கச அ 


தண்டியலங்காரம் 


புணர்ந்த நெறியொழுகும் பூழியரி யிந்நாள் 
மணந்த தடமலர்மேன் மாது . 


எனவருவது மது . 

இங்கே சோழனே நின்குலத்தோர் யாவரும் புணர்ந்த 
இலக்குமியை நீயும் புணர்ந்தாய் எனப் பழிப்பது போல 
கூறி அவனுக்குப் பெருஞ்செல்வன் என்னும் மேன்டை 
தோன்ற வைத்தவாறறிக . 


ே 


- 


30. நிதரிச நவணி 
வுகூ . ஒருவகை நிகழ்வதற் கொத்தபயன் பிறிதிற்குப் 

புகழ்மை தீமை யென்றிவை புலப்பட 
நிகழ்வ தாயி னிதரிசக மதுவே . 
இதன்பொருள் 

ஒரு 

பிரகாரம் நிகழ்வதாகிய 
ஒரு 

பொருளுக்குரிய பிரயோசனமானது பிறிதொரு பொரு 
ளுக்கு நன்மையாவது தீமையாவது புலப்பட நிகழ்வதாகச் 
சொல்லப்படுமாயின் , அது நிதரிரநம் என்னும் அணியாகும் 
என்றவாறு. 

குவலயானந்தகா பொருள் தன் செய்கையால் 
மற்றொரு பொருளுக்கு நற்பயனாவது தீப்பயனாவது காட்டு 
வது நிதரிசநம் என்பர் . நிதரிசரும் - காட்சி . 


ரர் 


க . புகழ்மை நிதரிசநம் 
உதாரணம் : 

பிறர்செல்வங் கண்டாற் பெரியோர் மகிழ்வுஞ் 
சிறியோர் பொறாத திறமும் -- அறிவுறீ இச 
செங்கமல மெய்ம்மலர்ந்த தேங்குமுத மெய்யயர்ந்த 

பொங்கொளியோன் வீறெய்தும் போது . 
எனவரும் . 

இங்கே தாமரைப்பூவின் மலர்ச்சியாகிய பயன் பெரி 
யோரிடத்து நன்மை , பலப்பட நிகழ்ந்ததாகச் சொல்லப் 
பட்டவாறறிக . 


பொருளணியியல் 


கச கூ . 


உ . தீமைநிதரிசநம் 


உதாரணம் : 


பெரியோ ருழையும் பிழைசிறி துண்டாயின் 
இருநிலத்துள் யாரு மறிதல் - தெரிவிக்கும் 
தேக்குங் கடலுலகில் யாவர்க்குந் தெள்ள முதம் 

வாக்கு மதிமேன் மறு . 
எனவரும் . 

இங்கே சந்திரனிடத்துள்ள மறு பெரியோரிடத்தும் 
பிழை யுண்டென்பது புலப்பட நிகழ்ந்தவாறறிக . பின்வரு 
வது மிது . உதாரணம் : 

இட்ட மெத்திய வெய்யவ ரிடுக்கண்வந் திறுத்தான் 
முட்ட வத்தலைப் பகைவ ராகுவரென முன்னோர் 
பட்டு ரைத்தன காட்டுமா பானுவாற் பரியுங் 
கட்ட கட்டலைக் கொட்டைவான் சரோருகக் களையே . 

( இரகுவமிசம் ) 
எனவரும் 

31. புண நிலையணி 
வுசா . வினைபண் பெனுமிவை யிருபொருட் கொன்றே 

புணர மொழிவது புணர்நிலை யாகும் . 

இதன்பொருள் தொழில் , குணம் என்னும் 
வை காரணமாக இருபொருளுக்கு முடிக்குஞ் சொல்லாக 
ஒரு வாசகம் புணர்ந்து நிற்கச் சொல்லுவது புணர் நிலையென் 
னும் அணியாகும் என்றவாறு . 

இதனை முதனூலார் சகோத்தி என்பர் . 
உத்தி - சொல்லல் . கூடி நிற்கும் வலியினால் இருபொருளுக் 
கும் முடிவு ஒரு வாசகமாக வருவதே சகோத்தி என்று 
சாகித்தியதர்ப்பணகாரர் கூறுவர் . 


சக 


கூட , 


ச . வினைப்புணர்நிலை 
உதாரணம் : 

" வேண்டுருவங் கொண்டு கருகி வெளியாந்து .... 
நீண்ட முகிலுடனே நீர் பொழிந்த - ஆண்டகையோர் 


கரும் 


தண்டியலங்காரம் 


1 


மேவல் விரும்பும் பொருணசையான் மெல்லாவி 

காவல் புரிந்திருந்தோர் கண் . 
எனவரும் . 

இங்கே கண் , முகில் என்னும் இரு பொருளுக்கும் 
உடனிகழ்ச்சி பற்றி நீர் பொழிந்த என ஒரு வாசகம் புணர் 
ந்து நிற்கக் கூறியவாறறிக. 


உ பண்புப்புணர்நிலை 
உதாரணம் : 

பூங்காவிற் புள்ளொடுங்கும் பூன்மாலைப் போதும் 
னே 
நீங்காத வெம்மையவாய் நீண்டன வால் - தாங்காதல் 
வைக்கும் துணைவர் வருமவ கி பார்த்தாவி 

உய்க்குந் தமியா ருயிர் . 
எனவரும் . 

இங்கே தமியாருயிர் , மாலைப்போது என்னும் இரு 
பொருளையும் வெம்மையவாய் நீண்டன எனக் குணம் பற்றி 
ஒரு வாசகத்தான் முடித்தவாற்றிக . 


32. பரிவருத்தனையணி 
அந . பொருள் பரி மாறுதல் பரிவருத் தனையே 

இதன்பொருள் - பொருள்களுடைய பரிமாறு 
தலைச் சொல்லுவது பரிவருத்தனை என்னும் அணியாம் 
என்றவாறு . 

பரிவருத்தனை - ஒன்று கொடுத்து வேறொன்று வாங் 
குதல் . 

இது சமப்பொருளோடு சமப்பொருளும் , அதிகமான 
பொருளோடு குறைவான பொருளும் , குறைவான பொரு 
ளோடு அதிகமான பொருளும் மாறப்படுதல் பற்றி மூவ 
கைப்படும் என்பாருமுளர் . உதாரணம் : 

காமனை வென்றோன் சடைமதியுங் கங்கையுந் 
நேதாமநிழ லோரொன்று தாங்கொடுத்து - வாமப் 


பொருளணியியல் 


கருக்க 


பருவா ளரவப் பணமணி டோறும் 

உருவா யிரம்பெற் றுள . 
எனவரும் . 

இங்கே சந்திரனுங் கங்கையும் ஒவ்வோர் நிழல் கொடு 
த்து ஆயிரம் ஆயிரம் உருவம் பெற்றுள எனப் பரிமாறுதல் 
கூறப்பட்டது . பின்வருவனவு மிது . 
உதாரணம் : 
தடுப்பொதி நயன வாளிக் 

குறத்தியர் காமர் கண்ணி 
தொடுப்பமென் 

கை மாறிச் 
சூடல்புன் தைஞ் சோரா 
தொப்பவர் நேர்கொண் 
டீபவே யார மேறக் 
கொடுப்பாற் கண்டில் வெண்ணெய் 

கொள்வதோ வாவின் வெண்ணெய். நன் இரகுவமிசம் ) 
எனவும் , 

சாயலு நாணு மவர்கொண்டார் கைம்மாறா 
நோயும் பசலையுந் தந்து . 

( திருக்குறள் ) 
எனவும் வரும் . 


33. வாழ்த்தணி 
வுசு . இன்னார்க் கின்ன தியைக வென்றுதா 

முன்னியது விரித்தல் வாழ்த்தென மொழிப. 

இதன் பொருள் - இவருக்கு இன்னது பொருக் 
துக - என்று தாம் நினைத்ததை விரித்துச் சொல்லுவது 
வாழ்த்தென்னும் அணியாகும் என்றவாறு . 

இதனை முதனூலார் ஆசி என்பர் . ஆசி யாவது இட்ட 
மான நன்மை விருத்தியாகும்படி பிரார்த்தித்தல் . 
உதாரணம் : 

மூவாத் தமிழ்பயர்தி முன்னூன் முனிவா 
ஆவாழி வாழி யருமறையோர் -- காவிரிநாட் 


கநஉ 


தண்டியலங்காரம் 


டண்ண லநபாயன் வாழி யவன் குடைக்கீழ் 

மண்ணுலகில் வாழி மழை . 
எனவரும் . 

இங்கே அநபாயனுக்குத் தீர்க்காயுசு நிகழ்க எனவும் , 
அவனாட்டிற்கு நன்மை பயப்பனவாகிய மழை முதலியன 
வாழ்க எனவும் வாழ்த்தியவாற்றிக . 


34. சங்கீர்ணவணி 
வுஎ . மொழியப் பட்ட வணிபல தம்முட் 

டழுவ வுரைப்பது சங்கீ ரணமே . 

இதன்பொருள் - மேலே சொல்லப்பட்ட அலங் 
காரங்கள் பல தம்முள்ளே கலந்து ஓரிடத்திலே வருமாறு 
சொல்லுவது சங்கீர்ணம் என்னும் அணியாகும் என்றவாறு . 

சங்கீரணம் - கலப்பு கலந்த பலவிதசாதி . 
2 தாரணம் : 

தண்டுறை நீர்நின்ற தவத்தா வளிமருவு 
புண்டரிக நின்வதநம் போன்றதால் - - உண்டோ 
பயின்று நளம்பருகும் பான் மொழியாய் பார்மேன் 

முயன்றான் முடியாப் பொருள் , 
எனவரும் . 

இங்கே தண்டுறை நீர்நின்ற தவத்தால் என்பது தற் 
குறிப்பேற்றம் . அளிமருவு என்பது சிலேடை . புண்டரிக 
நின்வதநம் போலும் என்பது உவமை . உளம் பருகும் பான் 
மொழியாய் என்பது சுவை . முயன்றான் முடியாப் பொருள் 
உண்டோ . என்பது வேற்றுப்பொருள் வைப்பு . இவை 
யெல்லாங் கலந்து நிற்றலால் இது சங்கீர்ணம் .. 


உவமவுருவகங்களின் புற நடை : 
அடி . ஒப்புமை யில்லது மையமு முவமையிற் 

செப்பிய திறமு முவம வுருவகம் . 
உருவகத் தடக்கலு முணர்ந்தனர் கொளலே.. 


பொருளணியியல் 


கருங 


இதன்பொருள் - ஒப்புமையில்லதையும் , ஐயத் 
தையும் உவமையணியுள்ளே அடக்கிப் பொதுநீங்குவமை 
எனவும் , ஐயவுவமை எனவுஞ் சொல்லிய தன்மையையும் , 
உவமவுருவகத்தினை உருவகவணியுள்ளே அடக்கிச் சொல் 
லிய தன்மையையும் ஆராய்ந்தறிந்து கொள்க என்றவாறு . 


35. பவிகவணி 


வுக . பாலிக மென்பது காப்பியப் பண்பே . 

இதன்பொருள் - பாவிகமென்று சொல்லப்படுவது 
கவிஞனுடைய கருத்தினாலே காப்பியங்களிலே அமைந்து 
தோன்றுங் குணமேயாம் என்றவாறு . 
பாவிகம் மான்பது பாவசம்பந்தமுடையது 

எனப் 
பொருள் படும் . பாவமாவது கவிஞனுடைய கருத்து . 

இவ்வணி காவியத்தின் ஆரம்பந் தொடங்கி முடிவுபரி 
யந்தம் வனப்பாக அமைந்திருப்பதன்றி ஒரு சொல்லிலாவது 
வாக்கியத்திலாவது அமைந்திருப்பதன்று . 

இராமாயணத்திலே இராமர் முதலியோர் சரிதத்தி 
னாலே சத்தியம் , தருமம் , கற்பு , வீரம் முதலிய விடயங்கள் 
கவிகருதியவாறு அமைந்து தோன்று தலை உதாரணமாகக் 


கொள்க 


சொல்லணியியல் 


1. மட்க்கு 
கூ 0 . எழுத்தின் கூட்ட மிடை பிறி தின்றியும் 
பெயர்த்தும் வேறு பொருடரின் மடக்கெனும் பெயர்த்தே . 

இதன்பொருள் - எழுத்துக்களில் கூட்டம் இடை 
விட்டும் , இடை விடாதும் பின்னும் வந்து வேறு பொரு 
டருமாயின் , மடக்கென்னும் பெயருடையதாகும் 


என்றவாறு . 


மடக்கு - மடங்கிவருதலுடையது . இதனை முதனூலார் 
பயமகம் என்பர் . 


துவுமது 
கக அதுதான் , 

ஓரடி முதலா நான்கடி காறுஞ் 
சேரு மென்ப தெளிந்திசி னோரே . 

இதன்பொருள் - அந்த மடக்கென்னுஞ் சொல் 
லணி ஓரடி முதலாக நான்கடிவரையும் வருமென்று சொல் 
லுவர் அறிஞர் என்றவாறு. 


மடக்குவகை 
கஉ . ஆதி யிடைகடை யாதியோ டிடைகடை 

இடையொடு கடைமுழு தெனவெழு வகைத்தே 

இதன்பொருள் - அம்மடக்கு ஆதிமடக்கு , இடை 
மடக்கு , கடைமடக்கு , ஆதியோடிடைமடக்கு , ஆதியோடு 
கடை மடக்கு , இடையோடு கடைமடக்கு , முழுதுமடக்கு 
என எழுவகைப்படும் என்றவாறு . 


சொல்லணியியல் 


கருரு) 


இதுவுமது 
க . ஓரடி யொழிந்தன தேருங் காலை 

இணைமுதல் விகற்ப மேழு நான்கும் 
அடைவுறும் பெற்றியி னறியத் தோன்றும் . 

இதன்பொருள் - ஓரடி மடக்கல்லா தன ஆராய்வுழி 
இணைமுதலியன போன்ற வேறுபாடுடைய ஏழும் நான்கு 
மாகிய பதினொன்றும் முறையே விளங்கித் தோன்றும் 
என்றவாறு . 

யாப்பிலக்கணத்திலே கூறிய இணை , பொழிப்பு முதலிய 
தொடைவிகற்பம் போல மடக்கும் வருதலின் “ இணைமுதல் 
விகற்பம் என்றார் . இம்மடக்கும் அளவடி நான்கால் வருஞ் 
செய்யுளிற் கொள்ளப்படும் . 

முதலீரடியுமடக்கு , முதலடிய / மூன்றாமடியுமடக்கு , முத 
லடியுநான்காமடியுமடக்கு , கடையீரடியுமடக்கு , இடையீரடி 
யுமடக்கு , இரண்டாமடி.யுநான்காமடியுமடக்கு என்னும் இரண் 
ட்டி மடக்கு ஆறும் , முதன்மூன்றடி.யு மடக்கு , பின்மூன்றடியு 
மடக்கு , இரண்டாமடியொழிந்த மூன்றடியுமடக்கு , மூன்று 
மடியொழிந்த மூன்றடியுமடக்கு என்னும் மூன்றடி மடக்கு 
நான்கும் , முற்று மடக்கு ஒன்றுமாகப் பதினொன்றுங் கொள்க . 

இப்பதினொன்றும் , ஓரடி மடக்கு நான்குமாகிய பதினைந் 
தும் ஆதிமடக்கு முதலிய ஏழுவகையோடுங் கூட்ட நூற் 
றைந்துவகைப்படும் . அவை இடையிட்டு வருதல் முதலிய 
வற்றாற் பின்னும் பலவகைப்படும் . அவற்றுட் சில இங்கே 
கூறப்படுகின்றன . 


க . முதலடி முதன்மடக்கு 
உதாரணம் : 
கரைத்தவனே . 

தலைவா துறைவார் பொழிற்றுணைவர் நீங்க 
உறைவார்க்கு முண்டாங்கொல் சேவல் - சிறைவாங்கிப் 
பேடைக் குருகாரப் புல்லும் பிறங்கிருள்வாய் 

வாடைக் குருகா மனம் . 
எனவரும் . இங்கே துறைவா துறைவார் என்பது மடக்கு . 


கநசு 


தண்டியலங்காரம் 


உ . இரண்டாமடி முதன் மடக்கு 


உதாரணம் : 


கனிவா யிவள் புலம்பக் காவல நீங்கில் 
இனியா ரினியா ரெருக்குப் - பனிநாள் 
இருவராத்ங்தரங்கு முயிரன்றி யெங்குண் 

டொருவராத் தாங்கு முயிர் . 
எனவரும் . 


ங . மூன்றாமடிமுதன் மடக்கு 


اجا 


உதாரணம் : 


தேங்கானன் முக்தலைக்குந் - தில்லைப் பெருந்தகைக்கும் 
கோங்காரத் துட்பொருளா மொண்சுடர்க்கு - நீங்கா 
பளா மருளா தரித்துரைக்கு மாற்றம் 

பொருளாம் புனைமாலை யாம் . 
எனவரும் . 


ச . ாற்றடி முதன்மடக்கு 
உதாரணம் : 

இவளளவுந் தீயுமிழ்வ தென்கொலோ தோயும் 
கவள மதமான் கடத்திற் - றிவளும் 
அலையார் புனலருவி நீயணுகா நாளின் 

மலையா மலையா நிலம் . 
எனவரும் . 


ரு . முதலடியுமிரண்டாமடியுமுதன்மடக்கு 


உதாரணம் : 


நினையா நினைய நிறைபோ யகலா 
வினையா வினையா மிலமால் : - அனையாள் 
குரவாருங் கூந்தற் குமுதவாய்க் கொம்பிற் 

புரவாள நீபிரிந்த போது .. 
எனவரும் . 


சொல்லணியியல் 


கடுஎ 


சு முதலடியுமூன்றாமடியு முதன் மடக்கு 


உதாரணம் 


- 


யுடையோ 


அடையா ! டையா ரரணழிததற கினனல 
இடையாடு நெஞ்சமே யேழை 

மயைாகே 
மயிலா மயிலா மதரநெடுங் கண்மாற்றங் 
குயிலாமென றெணணல் குழைந்து 


எனவரும் 


எ . முதலடியுமீற்றடியுமுதன் மடக்கு 


உதாரணம் 

‘ ழானவா யானவா நோக்கின மதுகர எசூழ 
கானவாக கூட 5 த லெங் காரிகைககுத தேனே 

ரந தாாமேலு நினபுயதது மேலும் 
நீங்காகழியா கழியா " தர .. 

. 
மிகக 
எனவரும் 


வு முன்றாமடியுநானசாமடியுமுதன் மடக்கு 


உதாணம் 


மாத ருயிா தாங்க வள்ளல வருநெறியிற 
பேதுறவு செய்யும் பெரும்பாந்தள 

யாதும் 
வரையா வரையா மேனுமா மதமா 
விரையா வரையா வெழும 

வாரவாக 
வரும் . 


கூ - இரண்டாமடியுமூன்றாமடியுமுதன்மடக்கு 


உதாரணம் 


குவார் குழலாள் குவிமென் முலைதாம் 
விரவா வர்மா மன்றல் - உரவா 
வரவா வரவா 

எயாய் வையம் 
புரவாளாக் கீதோ புகழ . 


எனவரும் 


கரு அ 


தண்டியலங்காரம் 


க 0 . இரண்டாமடியுமீற்றடியுமுதன் மடக்கு 
உதாரணம் : 

மழையார் கொடைத்தடக்கை வாளபய னெங்கோன் 
விழையார் இழையார் மெல்லாடை -- 
தழையா முணவுங் கனியா மினமு 
மழையா மழையா முறை . 

தாக 
எனவரும் . 


குழையார் 


கக முன்னைய மூன்றடியுமுதன்மடக்கு 
உதாரணம் : 

கை 
இறைவா பறை வால் வளைகாத் திருந்தியார் 
உபா ருறை வார் புயலால் ஈறைவாய 

முல்ப் 
வண்டளவு வண்டளவு நாளின் மயிலாலக் 

கண்டளவி னீர்பொழியுங் கண் . 
என வரும் . 


க 2 . இரண்டாமடியொழிந்தமூன்றடியுமுதன்மடக்கு 


உதா ணம் : 


" பொடியார் கொடியார் மதின் மூன்றுங் கொன்ற 
படியார் பனைத்தடக்கை நால்வாய்க் 

கடியார் 
உரியா நரிய ரெமையாள வோதற் 

கரியார் கரியார் காம் . 
எனவரும் . 


I 


கங . மற்றயலொழிந்தமூன்றடியுமுதன் மடக்கு 
உதாரணம் : 

பலையு மலையு மகிழ்ந் துறையும் வேயும் 
சலையுங் கலையுங் கடயுந் தொலைவில் 
அமரி யெமக்காணா மென்னுமவர் முன்னிற் 

குமரி குமரிமேற் கொண்டு . 
எனவரும் . 


சொல்லணியியல் 


கருகூ 


கச . முதலொழிந்தமூன்றடியு முதன்மடக்கு 


உதாரணம் : 


பாலையாழ் தன்னிற் பதிற்றிரட்டி வெய்தன்றே 
பாலைவாய் மாலைவா யின்னிசை - 

மேலுரை 
மேவலர் பேவலர். மெல்லாவி வாட்டாதோ 
காவலர் காவலராங் கால் ” 


எனவரும் . 


கரு . முற்றுமடக்கு 
உதாரணம் : 

வரைய வரைய சுரஞ்சென்றார் மாற்றம் 
-புரைய புரையவெனப் பொன்னே -- உரையல் 
நனைய நனைய தொடை நம்மை வேய்வர் 

வனையர் வினையர் விரைந்து , 
மானவரும் . இவை பதினைந்தும் அடி முதன் மடக்கு 


கசு . இடைமுற்றுமடக்கு 
உதாரணம் : 
மனமேங் தழைய தழையவாய் மாந்தர் 

ன நீங் கரிய கரிய - புனைவதனத் 
துள்வாப் வாவக் கயலொக்கு, மென்னுள்ள க. 

கள்வாள வாளவாங் கண் 
எனவரும் . ஒழிந்தன வந்துழிக் காண்க . 


கஎ . இறுதி முற்றுமடக்கு 


உதாணம் : 


மாலை யருளாது வஞ்சியான் வஞ்சியான் 
மேலை யமரர் கடை வேலை 

---வேலை 
வளையார் திரைமேல் வருமன்ன மன்ன 

ளையா ளிவளை வளை . 
எனவரும் . 


கா 


தண்டியலங்காரம் 


கவு . முதலுமிடையமுற்றுமடக்கு 
உதாரணம் : 

கொண்டல் கொண்டலர் பொழிறொறும் 

பண்ணையாய் பண்ணையாயத் துள்ளார் 
வண்டல் வண்டலர் தாதுகொண் 

டியற்றலின் வருணபாண்ன் முன்றில் 
கண்டல் கண்டக மகிழ் செய 

வோ திமங் கலந்துறை துறைவெள்ளம் 
மண்டன் யண்டல முழுதுடன் 

வளைதரு ளெதரு. மணிவேலை . 
எனவரும் . 


. 


7 


ககூ . முதலுமியதியுமுற்றுமடக்கு 


உதாரணம் 


நரையா நரையா மணிபோனிகா 
வரேயா ரேயா மிருண்முன் வரு 
வரையா இகயோ செழுவன்வெளி 

உ ரயா யா ரினுமொல்லன 
எவவரும் . 


காட்டுகளை 


20. இடையுமிறுதியு முற்றுமடக்கு 
உதா ாணம் : 

வருகம் பளிளப்புளினப் பயில் வேலை வேலை . 
உருகா ஒலவா வலவா வருாக யோத 
விருகேதகைக்க தக்க சேர்தரு மனை மன்ன 

பெருகா தனவே தவபேபசையாதர் பாதர் . 
என வரும் . 

உக . அடிதோறுமூன்றிடத்துமடக்கு 
உதாரணம் : 

களைகளைய முளரியரு கடைகடைய 

மகளிர்கதிர் மணியுகயும் 
எளைவளைய கரதலமுமணமடைய 
மதுமலரு டலையுமலைய அங்ய . 


தானா 


சொல்லணியியல் 


கசுக . 


யிளைஞர் கிளைவிரவி யாயாயின் 
மிசைகுவளை மலருமலரும் 

எளிசையளிகள் மகிழ்மகிழ் செய் . 
செழுதரைய மருதமருதம் . 
எனவரும் . 

உஉ . இடையிட்டுவந்தமுதன்முற்றுமட 
உதாரணம் : 

தோடு கொண்டளி முரன்றெழக் குடைபவா குழலசோர் 
தோடு கொண்டதே மலர்சுமந் தகில் கமழ்ந் தவர்தந் 
தோடு தந்த செஞ் சாந்தணி திரண்முலை யிடைதோய்க் 

தோடு தண்புன னித்திலத் துறைதொறுஞ் சொரியும் . 
எனவரும் . 

உ ங . இடையிட்டுவந்தவிடைமுற்றுமடக்கு 
உதா ாணம் : 

( S ரவி நாடொஜம் படியவாப் பலபுகப் பரப்பின் 

ரலி ஈறிய படி யீவாய் பதியெரிகம் 
விரலி மான்பயில் பதியவம் வேய்ல பிணங்கும் 

அருவி வாரணம் படிய வாய் புலப்பணை மருதா . 
மனவரும் . 

உச . இடையிட்டுவந்தவிறுதி ரற்றுமடக்கு 
உதாரணம் : 

சொன்ன நாளிது சுரும்பி.வி ரிதழிபொன் கால 
மின்னு வாள்விட வில்வளைத் தூன்றிய கால் 
இன்ன கார்முகி லினமிருண் டெழுதரு கால 

மன்னர் வாரலர் தான் வரு மயின்மருக பல 
எனவரும் . 

-ரு . இடையிட்டுமிடாதும் வந்தவிடையிறுதிகண்மடக்கு 
உதாரணம் : 

வாமான மான மழைபோன் மதமான மான 
நாமான மானச முற்றா ழகயான மான 


காஉ 


தண்டியலங்காரம் 


தீமான மானவர் புகாத்திற மான மான 

காமான மான கல்சுரங் கன்ன மானமான . 
எனவரும் . இன்னும் பலவிதமாக வரும் மடக்குகளின் வேறு 
பாடுகளையும் வந்துழிக் கண்டு கொள்க . அவற்றுட் சில காட் 
டப்படுகின்றன . வாலாறு 

வருமறை பலமுறை வசையறப் பணிந்தே 

மதியொடு சடைமுடி மருவுமப் பணிந்தே 
அருநட நவில்வது மழகுபெற் றமன்றே 

அருளொடு கடவுவ தழகுபெரமன்றே 
திருவடி மலரன திகழொளிச சிலப் போ 

தெளிவுட னுறைவது திருமறைச் சிலம்பே 
இருவினை களைபவ ரடைந்தத் தனர்றே 

இமையவர் புகலிறை யென நினைத் தனன்றே . 
எனவும் , 

அனைய காவலர் காவலர் காவலர் 
னைய மாலைய மாலைய பாலைய 
எனைய பாய வாடைய வாய 

வினைய மாதர மாத மாதர .. 
எனவும் வரும் . 


. 


அடிமுழுதுமடக்கு 
கச அடிமுழுது மடக்கலு மாங்கதன் சிறப்பே. 

இதன்பொருள் - அடிகள் முழுதும் மடக்கி வரு 
தலும் அம்மடக்கிற்குச் சிறப்புடைத்து என்றவாறு . 


2 சு . முதலீடியுமுழுதுமடக்கு 


உதாணம் 


பரைமேவு மதமாய வடர்கூடு கடுநாக 
வரை மேவு மதமாய விட்ர் கூடு கடுநாக 
வரைமேவு நெறியூடு தனிவாரன் மலைநாட 

நிரைமேவு வளைசோர விவளாவி நிலைசோரும் . 
எனவரும் 


சொல்லணியியல் 


களங 


its 


உஎ . முதலடியுமுன்றாமடியுமுழுதுமடக்கு 
உதாரணம் : 

கடன்மேவு கழிகாதன் மீகநாளு மகிழ்வார்கள் 
உடன்மேவு நிறைகோர மெலிவாட னுயிர்நோவு 
கடன்மேவு கழிகர்தன் மிகநாளு மகிழ்வார்கள் 

உடன் மேவு பெடை கூடு மறுகாலு முரையாகொல் . 
எனவரும் . 


உவு. இடையீரடிமுழுதுமடக்கு 
தாரணம் : 


கருமாலை தொறுகாதல் கழியாது தொழுதாலும் 
உருமாய மதனுக படுமாறு புரிவார்ழன் 
உருமாய மதனுக மடுயாறு புரிவார்முன் 

வருமாய வினை தீர வொருநாளு மருளார்கொல் 
மானவரும் . 


உகூ முதலடியுமீற்றடியு முழுதுமடக்கு 


உதாரணம் : 


மறைநுவல் கங்கை தாங்கினார் 
நிறைதவ மங்கை தாங்கினார் 
குறையென வண்டர் வேண்டவே 

மறைகூவல் கங்கை தாங்கினார் 
எனவரும் . 


கூ 0 . கடையீரடியுமுழுதுமடக்கு 


உ.தாரணம் : 


கொல்லியம் பொருப்பனை மேவார் கோநகர் 
இல்லெரி மேவுவ தியம்ப வேண்டுமோ 
வல்லியந் தாமரை வனங்க ளாயின 
வல்லியத் தாமரை வனங்க ளாயின . 


எனவரும் . 


கசச 


தண்டியலங்காரம் 


கூக . இரண்டாமடியுமீற்றடியுமுழுதுமடக்கு 


நலத்ததை பெறவிரு சாண மோதுநங் 
தலத்தகை பணிகொ ளேகாய் பாத்தனே 
நலத்திகை மகளொரு பாக நண்ணுமேற் 

தலத்தகை ணிகொ ளேகரம் பரத்தனே . 
எனவரும் . 


பாம மணி 


ஈ உ இறுதியொழிந்தமூன்றடியு முழுதுமடக்கு 


உதாரணம் 


காய ரம்பயி னீர மதுகாம் 
காம ரம்பரி னீ மதுகரம் 
காம ரம்பானீர் துகாட் 
நாம ரந்தை யுறவினை யாமா 


எனவரும் 


Thih 


முதலொழிக் மூன்றடியுமுழுது மடக்கு 


உதாரணம் 


வரிய வாங்குழன் மாத ரிளங்கொடி 
அரிய வரங்கியான வரீங்களே 
அரிய வாங்கிய கார்வனங்கபோ 
அரிய பங்கய தான வளங்கயோ . 


எனவரும் / 


h ச இரண்டாமடியொழிந்தமுன்றடியுமுழதுமடக்கு 


உதாரணம் 
வாககடி 

வகள் . 
கடிய வாயி 41 பரு வண்டினம் 
அடிய வாவகன் றாருழை வாரலர் 
GIகடய வாயின் காரு வண்டினம் 

கடிய வாயின காமரு விண்டினம் . 
எனவரும் 


சொல்லணியியல் 


கசுடு 


கூரு . மூன்றாமடியொழிந்தமூன்றடியு முழுதுமடக்கு 


உதாரணம் : 


கோவ ளர்ப்பன கோந கரங்களே 
கோவடளர்ப்ன தோன - 4.ங்களே 
மேவ ளக்கர் வியன் றிரை வேலைசூழ் 
கோவ எர்ப்பான " கோன கரங்களே . 


எனவரும் . 


ஙகா . நான்கடியுமுழுதுமடக்கு 


உதாரணம் : 


வான கந்தரு மீசைய வாமீன 
வான கந்தரு மிசைய வாயின 
வான கந்தரு மீசைய வாயின 
வான கந்தரு மீசைய வாயின . 


எனவரும் . 


ந.எ ஒருசொல்லேநான்கடியுமடக்கு 
உதாரணம் : 


உமாதா மாதா 
அமாதா அமாதா 
அயாதானு பாதா 
னுயா தர . துபாதரன் . 


எனவரும் . 


கூவு 


ரண்டடிப்பாடகமடக்கு 
2. தாரணம் : 

பணிப் வனந்தன தாக மன்னுவார் 
பணிய வனந்தன தாக மன்னுவார் 
அணியென மேயது மன்ப ராகமே 

அணியென மேயது மன்ப ராகமே . 
எனவரும் . 


காசு 


தண்டியலங்காரம் 


கூகூ .. அந்தாதி மடக்கு 
உதாரணம் : 

மாலை யாகவெய் யனங்கவேள் பயிறரு மாலை 
மாலை வேட்டவர் மனங்கொலோ வவன் றுழாய் மாலை 
மாலை யோவுடைத் ததுநினைந் தெழுதரு மாலை 

மாலை யாவுடை யவரைவந் திடர்செயு மாலை . 
எனவும், 

கயலேர் தரவருங் கடிபுனற் காவிரி 
காவிரி மலருகக் கரைபொரு மாவம் 
மரவம் பூஞ்சினை வண்டொடுஞ் சிலம்பும் 

சிலம்புசூழ் தளிரடித் திருமனைக் கயலே . 
எனவும் வரும் . 


50. ஓரெழுத்து மடக்கு 
கரு . ஓரெழுத்து மடக்கலு முரித்தென மொழிப. 

இதன்பொருள் ஓரெழுத்துத்தானே மடங்கி 
வருதலும் அம்மடக்கணி என்பர் என்றவாறு . 
உதாரணம் : 

நாநா நாதங் கூடிசை நாடுந் தொழிலோவா 
தாதா தார மாக விரைத்தண் மலர்மீதே 
வாவா வார்தண் சோலையில் வாழும் வரிவண்டே 

யாயா யாளிற் சேர்த்து வதன்பற் கிசையாமால் . 
எனவரும் . 


சக . ஓருயிர்மடக்கு 


உதாரணம் : 


அமல லகல மகல லபய 
கமல பவன மவள் 
வமல மடா வளக வதன மடா மதன . 


எனவரும் . இங்கே அகரம் என்னும் ஒருயிர் மடக்காய் வந்த 
வாற்றிக. 


சொல்லணியியல் 


காஎ 


உதாரணம் : 


தாயாயா ளாராயா டாமாறா தாராயா 
யாமாரா வானாடா மாதாமா தாவாவா 
யாவாகா லாறாகா வாகாகா ணாநாமா 
மாலாறா மாநாதா வா . 


எனவரும் . 

இஃது ஆ என்னும் நெட்டுயிரான் வந்த மடக்கு . 


சஉ . ஒருவருக்கப்பாட்டு 


உதாரணம் : 


காக்கைக்கா காகூகை கூகைக்கா காகாக்கை 
கோக்குக்கூ காக்கைக்குக் கொக்கொக்கக் கைக்கைக் 
காக்கைக்குக் கைக்கைக்கா கா . 

( குக் 


எனவரும் . 

இது ககாரம் என்னும் ஒரேவருக்க எழுத்துக்களால் 
வந்த பாட்டு , பின்வருவது மிது . 
உதாரணம் : 

தத்தித்தா தூதுதி தா தூதித் தத்துதி 
துத்தித் துதைதி துதைத்ததா தூதுதி 
தித்தித்த தித்தித்த தாதெது தித்தித்த 

தெத்தாதோ தித்தித்த தாது . 
எனவரும் . இது தகார வருக்கத்தால் வந்த பாட்டு . 


கூ . இருவருக்கப்பாட்டு 


உதாரணம் : 


மன்னு மான் மான் முன்ன மானமு மீனமா 
மின்னமா னே முன்னு மானினி - மென்மென 
மின்னுமா மென்னினா மன்னமுமா மென்மனனே 

மன்னுமா மானுமான் மான் . 
எனவரும் . 


கசு அ 


தண்டியலங்காரம் 


இது மகாரம் , னகாரம் என்னும் இருவருக்கங்களாலும் 
வந்த பாட்டு , 


. 


சச . மூவருக்கப்பாட்டு 


உதாரணம் : 


மன் 


மின்னாவான் முன்னு மெனினு மினிவேனின் 

னா வினைவே னெனை வினவா முன்னான 
வானவனை மீனவனை மான வினைவென்வேன் 

மானவனை மானுமோ வான் . 
எனவரும் . இது மகாரம் , னகாரம் , வகாரம் போன்னும் மூன்று 
வருக்கத்தாலும் வந்த பாட்டு . 


சரு . நால்வருக்கப்பாட்டு 


உதாரணம் : 


யானக வென்னே யினையன வாக்கின 
கானக யானை யனையானைக் கோனவனைக் 
கொன்னயன வேனக்க கோகனகக் கைக்கன்னிக் 
கன்னிக் கனியனைய வாய் . 


எனவரும் . இது யகாரம் , னகாரம் , ககாரம் , வகாரம் என் 
னும் நான்கு வருக்கத்தாலும் வந்த பாட்டு . 


சுசு . ஒற்றெழுத்தில்லாப்பாட்டு 


உதாரணம் : 


நுமது புனலி லளியி வரிவை 
யமுத விதழி னிகலு -- 

குமுத 
மருவி நறவு பருக வளரு 

முருவ முடைய துரை . 
எனவரும் . 

சஎ . வல்லினப்பாட்டு 
உதாரணம் : 

துடித்துத் தடித்துத் துடுப்பெடுத்த கோட 
றொடுத்த தொடைகடுக்கை பொற்போற் - பொடித்துத் 


சொல்லணியியல் 


கசுக 


மான 


தாடிபடைத்த தோடுடித்த தோகைகூத் தாடக் 

கடிபடைத்துக் காட்டிற்றுக் காடு . 
எனவரும் . 

சவு மெல்லினப்பாட்டு 
உதாரணம் : 

மானமே நண்ணா மனமென் மனமென்னு 
மானமான் மன்னா நனிநாணும் மீனமா 

மினன்மின்னி முன்முன்னே நண்ணினு 
மானா மணிமேனி மான் . 
எனவரும் . 

சக . இடையினப்பாட்டு 
உ தாரணம் : 

யாழியல் வாய வியலன் வாயவொலி 
யேழிய லொல்லாவா லேழையுரை வாழி 
யுழையே லியலா வயில்விழி . யையோ 

விழையே லொளியா லிருள் . 
எனவரும் . 

2. சித்திரகவி 
கூசு . கோமூத் திரியே கூட சதுர்த்தம் 

மாலை மாறறே யெழுத்து வருத்தம் 
நாக பந்தம் வினாவுத தரமே 
காதை காப்பே கரந்துறைச் செய்யுள் 
சக்கரஞ் சுழிகுளஞ் சருப்பதோ பத்திரம் 
அக்கர சுதகமு மவற்றின் பால . 

இதன்பொருள் - கோமூத்திரி முதலியவைகளும் 
அவ்வலங்காரத்தின் பாலனவாய் வரும் என்றவாறு . 


க . கோமுத்திரி 
கோமூத்திரவடிவமாக அமைக்கப்பட்ட ரேகையிலே 
எழுத்துக்கள் அமைத்துப் பாடப்படுவது கோமூத்திரி 
யாகும் . 


} 


கோமுத்திரிகா 
பந்தம் 


மா 


தோ 


மா 


மா 


லை யே பொ 


யே 


வ 


வே 


லா 


ழை மே 


ழை 


து 


மே 


சொல்லணியியல் 


கஎக 


கோ - பசு . மூத்திரி - மூத்திரவடிவுடையது . 
உதாரணம் : 

பருவ மாக விதோகன மாலையே 
பொருவி லாவுழை மேவன கானமே 
மருவு மாசை விடாகன் மாலையே 

வருவ லாயிழை பூவணி காலமே . 
எனவரும் . 


உ . கூடசதுர்த்தம் 
நான்காமடி யெழுத்துக்கள் ஏனைய மூன்றடிகளுள்ளும் 
மறைந்து நிற்குமாறு பாடப்படுவது கூடசதுர்த்தமாகும் . 

கூடம் - மறைவு . சதுர்த்தம் - நான்காவது . மறைவான 
நான்கா மடியுடையதென்றவாறு . 
உதாரணம் : 
புகைத்தசைச் சொற்படைக் கைக்க தக் 

கட்பிறைப் பற்கறுத்த 
பகைத்திறச் சொற்கெடச் செற்றகச் 

சிப்பதித் துர்க்கை பொற்புத் 
தகைத்ததித் தித்ததுத் தத்தசொற் 

றத்தைப்பத் தித்திறத்தே 
திகைத்தசித் தத்தைத் துடைத்தபிற் 

பற்றுக் கெடக்கற்பதே . 
எனவரும் . 

இங்கே நான்காமடியிலுள்ள எழுத்துக்களெல்லாம் மற் 
றைய மூன்றடிகளுள்ளும் நிற்குமாறுணர்க. 


கூ . மாலைமாற்று 
மாலைமாற்றாவது இறுதியிலே தொடங்கிப் படிக்கும் 
போதும் முதற்கணின்று படிக்கும் போது முடிந்தவாறு போல 
முடியும்படி எழுத்துக்களமைத்துப் பாடப்படுவதாகும் . 

மாலை - வரிசை . மாற்று - மாறுதலுடையது . 


கம் 2 


தண்டியலங்காரம் 


ஒருசெய்யுண் முதலீ றுரைக்கினு மஃதாய் 

வருவதை மாலை மாற்றென மொழிப. 
என்பது மாறனலங்காரம் . உதாரணம் : 

நீவாத மாதவா தாமோக ராகமோ 

தாவாத மாதவா நீ , 
எனவும் , 


வாயாயா நீகாவா யாதாமா தாமாதா 
யாவாகா யோயா வா . 


க் 


எனவும் வரும் 

இக்குறள் வெண்பாக்கள் இறுதியிலே தொடங்கிப் படி 
கும்போதும் , முதற்கணின்று படிக்கும்போது 

முடிவது 
போல முடியுமா றுணர்க 


ச எழுத்து வருத்தனம் 
எழுத்துவருத்தனமாவது யாதேனும் ஒரு பொருள் 
பயக்கும் ஒரு மொழியை எடுத்துச்கொண்டு அது தானே 
வெவ்வேறு சொல்லாய் வெவ்வேறு பொருள் படுமாறு எழுத் 
துக்களை ஒவ்வொன்றாகச் சேர்த்து வளர்ப்பதுவாகும் . 

ருத்தனம் - வளர்த்தல் . 


உதாரணம் : 


ஏந்திய வெண்படையு முன்னா ளெடுத்ததுவும் 
பூந்துகிலு மாலுந்தி பூத்தவும் 

வாய்ந் 

த 
உலைவி லெழுத்தடைவே யோரொன்றாச் சேர்க்கத் 

தலைமலை பொன் றாமரையென் றாம் . 
எனவரும் . 

இங்கே சங்கென்னும் பொருளுடைய் கம்பு என்ப 
திலே கம் என்பதனை எடுத்துக்கொண்டு அதன்மேல் ந 
என்னும் எழுத்தினைச் சேர்க்க அது தானே ‘ நகம் என 
வேறொரு சொல்லாய் மலை என்னும் பொருளும், நகம் என் 


சொல்லணியியல் 


கஎங 


பதன் மேல் க என்னும் எழுத்தினைச் சேர்க்கக் கநசம் என 
வேறொரு சொல்லாய்ப் பொன் என்னும் பொருளும் , கரு 
கம் என்பதன் மேல் கோ என்னும் எழுத்தினைச் சேர்க்கக் 
கோகநகம் என வேறொரு சொல்லாய்த் தாமரை என்னும் 
பொருளும் படுமாற்றிக . 


ரு . நாகபந்தம் 
நாகபந்தமாவது இரண்டு பாம்புகள் புதைந்து விளையாடு 
வன போலத் தோன்றும்படி உ தேசமுறைப்படி சித்திரித்த 
அறைகளிலே எழுத்துக்களைத் தொகையிற் சுருங்கிப் பொது 
வாக நிற்கும்படி அமைத்துப் பாடப்படுவதுலாகும் . 

நாகம் - பாம்பு பந்தம் - சிறை , ஒடுக்குதல் . 
உதாரணம் : 

அருளின் றிருவுருவே யம்பலத்தா யும்பர் 
தெருளின் மருவாச சீர்சசீரே - பொருவிலா 
ஒன்றே யுடைய , ளு . னே யுருத்தரு 

குன்றே தெருள் வருள் 
எனவும் , 

மருவினவ ருளத்தே வாழ்சுட ராய்கள்சு 
பெருகொளியான் மேய பெருஞ் சோதித் - திரு நிலா 
வானஞ் சுருங்க குசுடரே சித்த 

மளவை யொழி . 
எனவும் வரும் . 

இக்கவிகளிரண்டினையும் இரண்டு பாம்புரள் பின்னிப் 
புணர்ந்து விளையாடுவன போலாக உபதேசமுறைப்படி சித் 
திரிக்கப்பட்ட அறைகளிலே எழுதும் போது இவ்வி 
முள்ள நூற்றுப்பதினெட்டெழுத்துக்களுந் தொண்ணூற்று 
றாக அமையும் . இருகவிகளிலுமுள்ள முதலெழுத்துக்களி 
ரண்டும் ஒவ்வொன்றாக இரண்டு தலைகளிலும் , ஐவைந்தாக 
எழுத்துக்களிருபது நான்கு மூலைகளிலும் , ஐவைந்தாக 
எழுத்துக்கள் பத்து இரு வயிறுகளிலும் , எழுத்துக்கள் ஒன் 

பண்டு வால்களிலும் , எஞ்சிய எழுத்துக்கள் நடுவி 


மயரு 


கஎ 


தண்டியலங்காரம் 


முத்தென்ன லாமுறுவன் மாதர் முழுநீல 

மைத்தடங்கண் வெவ்வேறு வாள் . 
எனவரும்.. இங்கே , 

அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

பகவன் முதற்றே யுலகு . 
என்னுங் குறளிலுள்ள எழுத்துக்களெல்லாம் ஆங்காங்கு வரு 
மாறமைத்து அச்குறட்கவியை மறைத்தவா றுணர்க . 


வு . கரந்துறைப்பாட்டு 
ஒன்லோரெழுத்து இடைவிட்டுப் படிக்கும்போது 
வேறும் ஒரு களி தோன்றும்படி எழுத்துக்கள் அமைத்துப் 
பாடப்படுவது கந்துறைப் பாட்டாகும் . 

காந்துறைப்பாட்டு - காந்துறைவதையுடைய பாட்டு . 
முரலொரு செய்புண் முடித்தத னீற்றின் 
பதமதனிறுதியிற் பயிலெழுத் துத்தொதித் 
திடையிட் டிட்டெரி ரேறாய் முதலய 
லடை தாப் பிறிதொரு செய்யுள் கரந்தங் 

குறைவது கரந்துறைச் செய்யு ளாகும் . 
என்பது மாறனலங்காரம் . உதாரணம் : 

தாயேயா நோவவா வீரு வெமன்ன்னை 
பின்னை வெருவா வருவதொ ரத்தப 
வெம்புகல். வேறிருத்தி வைத்திசி னிச்சைகவா 

தாவா வருங்கல யே . 
எனவரும் . இங்கே இறுதியிலுள்ள க என்னும் எழுத்திலே 
தொடங்கி ஒல்வோரெழுத்து இடைவிட்டுப் படித்துச் செல் 
லும்போது , 

கருவார் கச்சித் 
திருவே கம்பத் 
தாருவா வென்னை 
மருவா நோயே . 


என்னுந் தேவாரந் தோன்றுமாறுணர்க . 


சொல்லணியியல் 


கஎ f 


கூ . சக்கரபந்தம் 
வண்டியின் சில்லுப்போல அமைக்கப்பட்ட சித்திரத் 
திலே சில உறுப்பிலே எழுத்துக்கள் பொதுவாக நிற்கும்படி 
அமைத்துப் பாடப்படுவது சக்கரபந்தமாகும் . 

சக்கரம் - வண்டியின் சில்லு . பந்தம் - கட்டு , ஒடுக்குதல் . 
சக்கரத் துட்டடு மாறுத றானே 

சக்கர பந்த மெனச்சாற் றினரே . 
என்பது மாறனலங்காரம் . 

இச்சக்கரபந்தம் நான்காரச்சக்கரம் , ஆறாரச்சக்கரம் , 
எட்டாரச்சக்காம் என மூவகைப்படும் . நான்கா ச்சக்கர 
மாவது நான்கு அங்களையுடைய வண்டிச்சில்லு . அமா 
வது வண்டிச்சில்லின் நடுவிலுள்ள குறட்டி லிருந்து விளிம்பு 
வலயத்திற் சென்று பொருந்தும்படி தைக்கப்பட்டிருக்கும் 
கம்பு : அம் ஆரமென்றாயிற்று . மற்றையவும் இன்ன . ஆர்ச் 
சக்காம் எனவும் ஆரைச்சக்காம் எனவுங் கூறுவாருமுளர் 


| 


நான்காரச்சக்காபந்தம் 
உதானம் : 

மேரு சாபமு மேவுமே 
மேவு மேயுண வாலமே 
மேல வாமவ னாபமே 

மேய னானடி சாருமே . 
எனவரும் 

இதனை நான் காரச் சக்கரபந்தத்திலே முறையே அமைக் 
கும்போது இதன்கணுள்ள முப்பத்திரண்டெழுத்துக்களும் 
பதினேழெழுத்துக்களாய்ர் சுருங்கும் . குறடாகிய நடுவி 
னின்ற மே என்னும் எழுத்து எட்டுமுறை வாசிக்கப்பட்டு 
எட்டெழுத்தாகும் அத்திலே நின்ற எட்டெழுத்துக்களும் 
இருமுறை வாசிக்கப்பட்டுப்பதினாறெழுத்துக்களாகும் . சூட் 
டிலுள்ள எழுத்துக்கள் பதினாறு . ஆக எழுத்துக்கள் முப்பத் 
திரண்டு . 


நான்காரச் சக்கரம் 


ை 


L 


வ 


9 


e 


E 


மே 


ho 


3 


ன 


3 


1 


சொல்லணியியல் 


கஎக 


ஆறாரச்சக்கரபந்தம் 


உதாரணம் : 


தண்மலர் வில்லிதான் போரா 

னமக்குத் தயையளித்த 
கண்மலர்க் காவிக் கெதிரா 

வனவன்று கைப்பொலிந்த 
பண்மலர் யாழ்பயில் வாரார்வு 

சேர்பதி நாகைமிக்க 
தண்.ை யகத்துப் பதுமத்த 

மாதர் தடங்ங்கண்களே . 
எனவரும் . 

இதனை ஆறாரச்சக்கரபந்தத்திலே அமைக்கும் போது 
அடிதோறும் முதற்கணின்ற நான்கெழுத்துக்களும் எட்டெ 


பன 


வ 


சு 


W 


பால் 


T 


sleSE ) 


வ 


5 . 


B 


Cum 


சு. 


als 


க 


SS 


வி 


என் 


* 


ன் 


மை 


ளே , 


தண் 


ழுத்தாகவும் , இறுதியடியொழிந்த மற்றை மூன்றடிகளிலும் 
இறுதிக்கணின்ற மூன்றெழுத்துக்களும் ஆறெழுத்துக்களாக 
வும் , நடுவிலுள்ள ரகரவாகாரம் குறட்டினின்று மூன்றெழுத் 


கஅம் 


தண்டியலங்காரம் 


துக்களாகவும் வாசிக்கும்படி நின்று இதன்கணுள்ள எழுத் 
துக்கள் சுருங்குமாறும் குறட்டிலே போதிவானவர் என் 
பது தோன்றுமாறும் பிறவும் அறிக. 


எட்டாரச்சக்கரபந்தம் 
தாரணம் : 
மலர்மலி சோலை யா நலங் கதிர்க்க 
மடமயி லியற்றக மாதிரம் புதைத்து 
வளைந்து புகன்மேக வல்லிருண் மூழ்க 
வரியளி துதைந்த கதுப்பினி தடைச்சி 
மன்னுமா மடமொழி வடிவாள் வளவன் 

கன்னித் துறைவன் கனாச் லெம்பே . 
எனவரும் . 

இதனை எட்டாரச் சக்கரத்திலே முறையே அமைத்து 


ம 


மடி 


fo 


க் 


மாம் 


துரை 


க 


ள் 


ung 


5 


வன் 


* SSE/ ElEel ( க ) 8) 


அ 


9 . 


w 


பா 


ச 


லி 


வி 


7 


74 


க 


ம 


5 . 


பே. 


மன் 


corton 


எழுத்துக்கள் சுருங்குமாறும் குறட்டிலே அறமேதனமா 
வது என்னும் வாக்கியந் தோன்றுமாறும் பிறவும் அறிக . 


சொல்லணியியல், 


கஅக 


க 0 . சுழிகுளம் 
சுழிகுளமாவது எவ்வெட்டெழுத்துக் கொண்ட நான் 
கடியாய் மேனின்று கீழிழிந்தும், கீழ்நின்று மேலேறியும் 
புறஞ்சென்றுண்முடியப் படிக்கத்தக்கதாகப் பாடப்படுவது. 
உதாரணம் : 

கவிமுதி யார் பாவே 
விலையரு மா நற்பா 
முயல்வ துறு நர் 

திருவ ழிந்து மாயா . 
எனவரும் . வரலாறு 


•s 


மு 
ய 


al 


லை 


G 


ந 


ய 


ல் 


து 


ர் 


G 


மா 


வ 


யா 


ழி 
உதாரணம் : 

மதரு விராகா வாமா 
தநத சகாவே நீவா 
தேதந தாதா வேசா 

விசாவி ரோதா காரா , 
எனவரும் . வரலாறு : 


ம 


கா 


ரா 


த 


மா 


சா 

வே 


த 


த 


த 


தா 


வி ரோதா 


--கக சருப்பதோபத்திரபந்தம் 
சருப்பதோபத்திரமாவது நான்கு புறத்தும் வாயில்களை 
யுடையதாய் நினைத்தவழியாற் செல்லத்தக்கதாய்ச் சமைக்கப் 


கஅடி 


தண்டியலங்காரம் 


படும் 

ஒருவகை வீடு . அதுபோல எப்பக்கத்திலே தொடங் 
கிப் படித்துச் சென்றாலும் அச்செய்யுளேயாகும்படி எவ் 
வெட்டெழுத்துடைய நான்கடிகளுடையதாய் அறுபத்து 
நான்கறைகளிலே முதலறை தொடங்கி ஒரு முறையும் இறு 
தியறை தொடங்கி ஒரு முறையுமாக இருமுறை எழுதி 
இயையுமாறு பாடப்படுஞ் செய்யுள் . 

சர்வதோபத்திரம் என்பது சருப்பதோபத்திரம் 
என்றாயிற்று . சர்வதஸ் - எப்பக்கத்தும் ; பத்திரம் - வாயில் . 
உதாரணம் : 

மாவா நீதா தா நீ வாமா 
வாயா வாமே மேவா யாவா 
நீவா ராமா மாரா வாநீ 

தாமே மாரா ராமா மேதா . 
எனவரும் . வரலாறு : 


தா தா 


வா 


மா 


வா 


வா மே மே வா 


தா மே 


மா ரா 


மா 


மே 


தா 


தா மே 

மா 


மா 


மேதா 


நீ 


வா 


மா 


வா 


மே மே 


| 


வா 


மா 


தா தா 


இக்கவி இந்த அறைகளிலே எட்டுவழியாகப் படிக்கத் 
தக்கதாய் எழுத்துக்களமைந்து நிற்கின்றது . நந்நான்கு வரி 
களாக முதலறை தொடங்கி வலப்பக்கமாக வாசித்தும் , 
வாசித்தவாறே இறுதியினின்று முதல்வர வாசித்தும் , முதல 
றையினின்று கீழிழிய வாசித்தும் , வாசித்தவாறே மேலேற 
வாசித்தும் , முதல்வரியினிறுதியினின்று கீழிழிய வாசித்தும் 


* * 


சொல்லணியியல் 


கஅங , 


சித்தவாறே மேலேற வாசித்தும் , இறுதிவரியின் முதல் 
தொடங்கி இடப்பக்கமாக வாசித்தும் முடித்துக்காண்க. 


கஉ அக்கரசுதகம் 
முழுவதும் நின்று ஒரு பொருள் பயப்பதாயும் , ஒவ் 
வோரெழுத்தாக நீக்க வெவ்வேறு மொழியாய் வெவ்வேறு 
பொருள் பயப்பதாயுமுள்ள ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு 
பொருள்கள் காட்டிப் பாடப்படுவது அக்கரசு தகமாகும் . 

அக்காழ் - எழுத்து. சுதகம் - குறைத்தல் . 
உதாரணம் : 

பொற்றூணில் வந்தசுடர் பொய்கை பயந்த வண்ணல் 
சிற்றாயன் முன்வனிதை யாகி யளித்த செம்மல் 
மற்றியார் கொல்லென்னின் மலர் தூவி வணங்கி நாளுங் 

சற்றோர் பரவுங் கநகாரி நகாரி காரி . 
னவரும் . 

இங்கே எடுத்துக்கொண்ட சொல்லுக் கநகாரி என் 
பது . அதன் முதலெழுத்தாகிய க காத்தை நீக்க ‘ நகாரி 
என்றாகும் . நகாரி என்பதிலே முதலெழுத்தாகிய நகரத்தை 
நீக்கக் காரி என்றாகும் . கந்காரி - விட்டுணு . நகாரி - முருகக் 
கடவுள் . காரி - மாசாத்தன் . கநகன் - இரணியன் . நம் - 
மலை . அரி - பகைவன் . 


எனவ 


. 
இதழ் முயற்சியாற் பிறப்பனவாகிய உ ,ஊ , ஒ , ஓ , ஔ , 
ப , ம , வ , என்னும் எழுத்துக்கள் வாராமற் பாடப்படுவது 
நிரோட்டமாகும் . 

நிரோட்யம் என்பது நிரோட்டம் என நின்றது . நிர் - 
இன்மை , ஓட்டியம் - ஓட்டசம்பந்தமுடையது . ஒட்டம் -உதடு . 
உதாரணம் : 

சீலத்தான் ஞானத்தாற் றேற்றத்தார் சென்றான்ற 
காலத்தா லாராத காதலான் - ஞாலத்தார் 


கஅச 


தண்டியலங்காரம் 


இச்சிக்கச் சாலச் சிறந்தடி யேற்கினிதாங் 

கசசிக்கச் சாலைக் கனி . 
எனவரும் . 


கச . ஒற்றுப்பெயர்த்தல் 
ஒரு மொழியுந் தொடர்மொழியுமாய் நின்று கருதிய 
பொருளன்றி வேறு பொருளும் பயக்கத்தக்கதாகப் பாடப் 
படுவது ஒற்றுப்பெயர்த்தலாகும் 


உதாரணம் : 


வண்புயலைக் கீழ்ப்படுத்து வானத் தருமலைந்து 
மண்குளிரச சாயல் வளர்க்குமாந் தண்கவிகைக் 
கொங்கா ரலங்கலா பாயன் குளிர் பொழில்சூழ் 
கங்கா புரமாளி கை . 


கானவரும் . 

இங்கே கங்காபுமாளிகை என்பது கங்காபுரத்திலுள்ள 
மாளிகை எனவும் , கங்காபுரத்தினை ஆள்பவனுடைய கை 
எனவும் பொருள் பட்டு ஒருமொழியும் தொடர்மொழியுமாய் 
ஒற்றுப் பெயர்த்தலாயிற்று . 


கரு மாத்திரைச்சுருக்கம் 
யாதேனும் ஒரு பொருள் பயக்கும் ஒரு சொல்லின்க 
ணுள்ள எழுத்தின் மாத்திரையைச் சுருக்குதலால் அச்சொல் 
வேறு சொல்லாகி வேறுபொருள் பயக்கும்படி பாடப்படுவது 
மாத்திரைச் சுருக்கமாகும் . 


உதாரணம் : 


நேரிழையார் கூந்தலினோர் புள்ளிபெற நீண்மரமாம் 
நீர்நிலையோர் புள்ளி பெறநெருப்பாம் 

சீரளவுங் 
காட்டொன் றொழிப்ப விசையா மதனளவு 
மீட்டொன் றொழிப்ப மிடறு . 


எனவரும் . 


சொல்லணியியல் 


கஅடு 


இங்கே நேரிழையார் கூந்தல் என்றது ஓதி என்னுஞ் 
சொல்லினை . இதன்கணுள்ள ஓகாரநெட்டெழுத்தின் இரு 
மாத்திரையில் ஒரு மாத்திரையைக் குறைக்க ஒருமாத்திரை 
யுடைய ஒகரமாய் ஓதி என்றாய் ஒருமரப் பெயராகும் . நீர் 
நிலை என்றது எரி என்னுஞ் சொல்லினை எனவும் , காடு 
என்றது காந்தாரம் என்னுஞ் சொல்லினை எனவும் அறிக . 
ஒகரவெகரங்கள் அக்காலத்துப் புள்ளிபெறுதலை நோக்கியே 
புள்ளிபெற என்றார் . மாத்திரையைச் சுருக்கும்போது ஏரி 
என்பது ‘ எரி எனவும் , காந்தாரம் என்பது கந்தாரம் என 
வும் , கந்தாரம் என்பது கந்தாம் எனவும் சொல்லப்படும் . 
எரி - நெருப்பு . கந்தாரம் - ஓரிசை கந்தாம் - மிடறு . 


ப 


1 


கசு . மாத்திரைவருத்தகம் 
யாதேனும் ஒரு பொருள் பயக்கும் ஒரு சொல்லின் 
கணுள்ள எழுத்திற்கு மாத்திரையைக் கூட்டுதலால் அச் 
சொல் வேறொரு சொல்லாகி வேறு பொருள் பயக்கும்படி 
பாடப்படுவது மாத்திரை வருத்தமாகும் 
உதாரணம் . 

அள் பொன் றேரிய எண்டகிரார்ப்பினால் 
அளபொன் றேறிய மண்ணதிர்ந் துக்குமால் 
அளபொன் றேரிய பாட லருள்கனை 

அளபொன் றேறழ கூடலைந் தாடு பால் . 
எனவரும் 

இங்கே மாத்திரையைக் கூட்டி வளர்த்தலால் வண்டின் 
பெயாாகிய அளி என்பது ஆளி எனவும் , மண்ணின் பெய 
ராகிய தரை என்பது தாரை எனவும் , பாடலின் பெயரா 
கிய கவி என் காவி எனவும் , அழகின் பெயராகிய 
வனப்பு என்பது ‘வானப்பு எனவும் வேருகி வேறு பொருள் 
பயந்த வாறுணர்க . 


கஎ முரசபந்தம் 
முரசபந்தமாவது நான்கடியுடையதாய் மேலிரண்டடி 
களுந் தம்முட் கோமூத்திரியாகவும் , கீழிரண்டடியுந் தம்முட் 


முரசபந்தம் 


கா 


க 


என 


9 


னே 


வா 


வா 


வா 


எ 


தா 


னே 


LO 


வா 


வா 


கா 


வா 


ன 


N 


வா 


னே 


சொல்லணியியல் 


க அஎ 


கோமூத்திரியாகவும் சிறுவார் . போக்கி , முதலடி இரண்டா 
மடியினும் மூன்றாமடியினும் நான்காமடியினுங் கீழுற்று 
மீண்டு மேலே போய்க் கீழேயிறங்கி முடியவும் , இவ்வாறே 

றுதியடியும் மேலே போய்க் கீழேயிறங்கி மேலே போய் 
முடியவுந் தக்கதாகப் பெருவார் போக்கி , எழுத்துக்களமைத் 
துப் பாடப்படுவதாகும் . 

முரசம் - மிருதங்க வாச்சியம் . 
உதாரணம் : 

கான வாரண மரிய வாயினனே 
தான வாரண மரிய வாயினனே 
மான வாரண மரிய வாயினனே 

சான வாரண மரிய வாயினனே . 
எனவரும் . இதனை முரசபந்தவறையினுள்ளே அமைத்து 
எழுத்துக்கள் பொதுவாக நிற்குமாறும் , அடிகள் கோமூத்திரி 
யாகுமாறும் மேலுங் கீழுஞ் செல்லுமாறும் பிறவும் அறிக 


கவு . திரிபாகி 


மூன்றெழுத்துக்களைச் சேர்க்க ஒரு மொழியாகியும் , 
அதன்கணுள்ள முதலெழுத்தையும் இறுதியெழுத்தையுஞ் 
சேர்க்க மற்றொரு மொழியாகியும் , இடையெழுத்தையும் 
கடையெழுத்தையும் சேர்க்கப் . பின்னொரு மொழியாகியும் 
வருவது திரிபாகியாகும் . 

திரி - மூன்று ; பாகி பாகமுடையது . 
உதாரணம் : 

மூன்றெழுத்து மெங்கோ முதலீ றொருவள்ளல் 
என்றுலகங் காப்ப திடை கடை - யான் றுரைப்பிற் 
பூமாரி பெய்துலகம் போற்றிப் புகழ்ந்தேத்துங் 

காமாரி காரிமா ரி . 
எனவரும் . 

இங்கே மூன்றெழுத்து மெங்கோ என்றது சிவனெனப் 
பொருள் படுங் காமாரி என்னுஞ் சொல்லினை எனவும் , 


கஅஅ 

தண்டியலங்காரம் 
அதன்கணுள்ள முதலெழுத்தையுங் கடையெழுத்தையுஞ் 
சேர்க்கக் காரி என்றாய் ஒரு வள்ளல் எனப் பொருள்படும் 
எனவும் , இடையெழுத்தையுங் கடையெழுத்தையுஞ் சேர்க்க 
மாரி என்றாய் உலகத்தினைக் காக்கும் மழை எனப் பொருள் 
படும் எனவும் அறிக . காமாரி - காமனுக்குப் பகைவனாகிய 


சிவன் . 


ககூ . திரிபங்கி 
யாதேனும் ஒரு செய்யுளாய் நின்றே ஒரு பொருள் 
பயப்பதன்றி அதுவே மூன்று செய்யுளாய்ப் பிரிந்து முடிந்து 
வெவ்வேறு பொருள் பயக்கத்தக்கதாகவும் பாடப்படுவது 
திரிபங்கியாகும் . 

திரி - மூன்று ; பங்கி பங்கமுடையது . பங்கம் பேதம் . 


உதாரணம் : 


. 


ஆதரந் தீரன்னை போலினி யாயம்பி காபதியே 
மாதுபங் காவன்னி சேர்சடை யாய்வம்பு நீண்முடியாய் 
ஏதமுய்ந் தாரின்னல் சூழ்வினை தீரெம் பிரானினியார் 

ஓதுமொன் றேயுன்னு வாரமு தேயும்பர் நாயகனே . 
எனவரும் . 

இக்கட்டளைக் கலித்துறையிலே அடிதோறுமுள்ள முத 
லாஞ் சீர்களையும் இரண்டாஞ் சீர்களிலுள்ள முதலசைகளை 
யுஞ் சேர்க்க , 

ஆத ரந்தீர் 
மாது பங்கா 
ஏத முய்ந்தா 

ரோது மொன்றே . 
எனவரும் ஒரு வஞ்சித்துறையாக முடியும் . அதன்பின் நான் 
காஞ் சீர்களிலுள்ள முதலாமசைகள் வரையும் நான்கடிகளை 
யும் படிக்க , 

அன்னை போ . லினியாய் 
வன்னிசேர் சடையாய் 


சொல்லணியியல் 


கஅக 


இன்னல் சூழ் வினை தீர் 

னுவா ரமுதே . 
எனவரும் வேறொரு வஞ்சித்துறையாக முடியும் . மற்றைய 
நான்கடியும் , 

அம்பிகாபதி யே 
வம்புசீண் முடியாய் 
எம்பிரா னினியார் 

உம்பர் நாயகனே . 
எனவரும் மற்றொரு வஞ்சித்துறையாகும் . 


துவுமது 
உதாரணம் : 

சங்கந்தா பூணாரந் தாமே கலைதாநற 
புங்கவன் மால் காணாப் புலவுடைய - கங்கரா 
கோணா கலாமதிசேர் கோடீர சங்கரா 

சோணா சலாசலமே தோ . 
என் வரும் . இவ்வெண்பாவைப் , 

பூணாரந் தாமே கலைதாநற் புங்கவன் மால் 
காணாப் புலவுடைய கங்கரா -- கோணா 
கலாமதிசேர் கோடீர சங்கரா சோணா 

சலாசலமே தோசங்கந் தா . 
எனப்படிக்க வேறொரு வெண்பாவும் , 

சலமேதோ சங்கந்தா பூணாரந் தாமே 
கலைதாநற் புங்கவன்மால் காணாப் -- புலவுடைய 
கங்கரா கோணா கலாமதிசேர் கோடீர் 

சங்கரா சோணா சலா. 
எனப்படிக்க மற்றொரு வெண்பாவுமாய் இதுவுந் திரிபங்கி 
யாயிற்று . 


20 பிறிதுபடுபாட்டு 
அடிதொடைகளை வேறுபடுத்தலால் முன்னைய நிலை மாறி 
வேறொரு செய்யுளாகும்படி பாடப்படுவது பிறிது 
டாகும் . 


துப்போட் 


ககள் 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 

தெரிவருங் காதலிற் சேர்ந்தோர் விழையும் பிரிசுகொண்டு 
வரியளி பாட மருவரு வல்லி விடையுடைத்தாய்த் 
திரிதருங் காமர் மயிலிய லாயாண் ணாத்தேமொழி 

யரிவைதன் னேரெனலா குமெம் மையயா மாடிடமே 
எனவரும் . இக்கலித்துறை , 

தெரிவருங் காதலிற் சேர்ந்தோர் விழையும் 
பரிசு கொண்டு வரியளி பாட 
மருவரு வல்லி யிடையு டைத்தாய்த் 
திரிதருங் காமர் மயிலிய லாயநண்ணா 
தேமொழி யரிவைதன் னேரென 
லாகுமெம் மைய யாமா டிடமே . 

ஒரு நேரிசையாசிரியப்பாவாகக் கொள்ளப்படுமாறு 
முணர்க . 

நிரோட்டம் முதலிய ஏழும் உரையிற் கொள்ளப்பட்டன . 


என 


3. வழுக்களின் வகை 
கஎ . பிரிபொருட் சொற்றொடர் மாறுபடு பொருண்மொழி 

மொழிந்தது மொழிவே கவர்படு பொருண்மொழி 
நிரனிறை வழுவே சொல்வழு யதிவழு 
செய்யுள் வழுவொடு சந்தி வழுவென 
எய்திய வொன்பது மிடனே காலம் 
கலையே யுலக நியாய மாகம 
மலைவுமுள் ளுறுத்தவும் வரைந்தனர் புலவர் . 

இதன்பொருள் - பிரிபொருட்சொற்றொடர் முத 
லிய ஒன்பதும் , இடமலைவு முதலிய ஆறுமாகிய பதினைந்து 
குற்றங்களும் , காப்பியத்திலே வரலாகாதென விலக்கினர் 
புலவர் என்றவாறு . 

புறனடை 
கவு . மேற்கோ ளேது வேடுத்துக் காட்டென 

ஆற்றுளி கிளக்கு மவற்றது வழுநிலை 
நிரம்ப வுணர்த்த வரம்பில வென்ப 


சொல்லணியியல் 


ககக 


இதன்பொருள் - மேற்கோள் , ஏது , உதாரணம் 
என முறையாற் சொல்லப்படும் அவைகளுடைய வழுநிலை 
கள் முற்றக் கூறுதற்கு வரம்புடையனவல்ல ; ஆதலின் அவை 
ஈண்டுக் கூறப்படவில்லை என்றவாறு . 

மேற்கோ ளாவது சாத்தியத்தை நிர்த்தேசஞ் செய்வ 
தாகிய பிரதிஞ்ஞை . ஏது வாவது அதனைச் சாதிக்குஞ் சாத 
நம் . எடுத்துக்காட்டாவது பிரசித்தமான உதாரணம் . இவற் 
நின் வழுக்களை நியாய நூல்களுட் காண்க . பிரிபொருட்சொற் 
றொடர் முதலாக இங்கே கூறப்பட்டனவன்றி வேறு வழுக்க 
ளில்லையா ? என்னும் ஆசங்கையைப் பரிகரித்தற்காக இச்சூத் 
திரங் கூறப்பட்டது . மேற்கோள் வழு முதலியன இங்கே 
அவசியஞ் சொல்லற்பாலனவல்ல என்பார் " நிரம்ப வுணர்த்த 
வரம்பில என்றார் . 


க . பிரிபொருட்சொறறொடர் 
கூகூ . அவற்றுள் , 

பிரிபொருட் சொற்றொடர் செய்யுண் முழுவதும் 
ஒருபொருள் பயவா தொரீஇத் தோன்றும் . 

இதன்பொருள் - அவைகளுள்ளே பிரிபொருட் 
சொற்றொடராவது செய்யுள் முழுவதும் ஒரு பொருள் பய 
வாது பிரிந்து தோன்றும் பொருளுடையதாகும் என்றவாறு . 

பிரிபொருட்சொற்றொடர் - பிரிந்து தோன்றும் பொரு 
ளுடைய சொற்றொடர் . இதனை முதனூலார் அபார்த்தகம் 
என்பர் . அபார்த்தகம் - சம்பந்தமில்லாத அர்த்தமுடையது . 
உதாரணம் : 

கொண்டன் மிசைமுழங்கக கோபம் பரந்தனவாற் 
றெண்டிரை நீ ரெல்லாத் திருமுதியே - உண்டு விழ்ந்தான் 
வஞ்சியார் கோமான் வரவொழிக மற்றிவளோர் 

பஞ்சியார் செஞ்சீ றடி . 
எனவரும் . 

இச்செய்யுள் ஒரு பொருள் பயவாது ஒன்றற்கொன்று 
சம்பந்தமில்லாத நான்கு வாக்கியங்களாய் நான்கு பொருள் 


ககஉ 


தண்டியலங்காரம் 


பயக்குமாறுணர்க . இது முற்றும் நோக்கும்போது பொரு 
ளாற் சம்பந்தமுறாமையின் அபார்த்தகமாயிற்று . 


இதுவுமது 
க 00 . களியினும் பித்தினுங் கடிவரை யின்றே. 

இதன்பொருள் - பிரிபொருட்சொற்றொடர் என் 
னுங் குற்றம் கள்ளுண்டு களிப்போன் கூற்றின்கண்ணும் 
பித்துடையோன் கூற்றின்கண்ணும் கடிந்து விலக்கப்படுவ 
தன்று என்றவாறு . 


உதாரணம் : 


} 


காம ருருவங் கலர்தேன் யான் காங்கேயன் 
வீமனெதிர் நின்று விலக்குமோ - தாமரைமேல் 
மால்பொழிய வந்தா ரருகர் மதுவுடனே 

பால்பொழியு மிவ்வூர்ப் பனை . 
எனவரும் . 

இதுவுஞ் சம்பந்தமில்லாத பலபொருளைப் பயந்ததாயி 
னும் கள்ளுண்டு மயங்கினான் கூறியதாதலால் விலக்கப்பட 
வில்லை . பித்தன் கூற்று வந்துழிக்காண்க . 


உ . மாறுபடுபொருண்மொழி 
காக ... மாறுபடு பொருண்மொழி முன்மொழிந்ததற்கு 

மாறுபடத் தோன்றி வருமொழித் தாகும் . 

இதன்பொருள் - மாறுபடுபொருண்மொழியாவது 
முன்னர்ச் சொல்லப்பட்ட பொருளுக்கு மாறாகப் பொருள் 
தோன்றிவரும் சொல்லுடையதாகும் என்றவாறு . 

இதனை முதனூலார் வியர்த்தம் என்பர் . வியர்த்தம் : 
விரோதமான பொருளுடையது . 
உதாரணம் : 

மின்னார் மணிப்பைப்பூண் வேர்தே நினக்குலகில் 
இன்னா தவர்யாரு மில்லையால் ஒன்னார் . 


சொல்லணியியல் 


ககங 


குலமுழுதுங் கூற்றங் கொளவெகுண்டு நீயே 

தலமுழுதுந் தாங்க றகும். 
எனவரும் . 

இங்கே இன்னாதவர் யாருமில்லை எனபதற்கு ஒன்னார் 
குலமுழுதுங் கூற்றங் கொள்வெகுண்டு நீ என்பது மாறு. 


க 02 . 


இதுவுமது 
காமமு மச்சமுங் கைமிகி னுரித்தே 

இதன்பொருள் மாறுபடுபொருன் மொழியும் 
காமமும் அச்சமும் மிகுந்து கூறுமிடத்துக் கொள்ளப்பட்டு 
தற்கு உரியதாகும் என்றவாறு 
உதாரணம் : 

என்னோ டிகல்புரியப் பஞ்சவர்க ளஞ்சாரோ 
மின்னனைய பாஞ்சா லியைவிடேன் - அன்னோ 
மிகல்புரியுங் கூற்றனைய வீம னெதிர்மின் 

றிகல்புரிய வாற்றுவலோ யான் . 
எனவரும் 

இங்கே பஞ்சவர்க ளஞ்சாரோ என்பதற்கு , லீம 
னெதிர்நின் றிகல் புரிய வாற்றுவலோ யான் என்பது மாறு 
படுபொருண்மொழியாயினும் அச்சம் மிகுந்து கூறியதனால் 
அங்ரீகாரமாயிற்று. 


கூ . மொழிந்தது மொழிவு 
கலந் மொழிந்தது மொழிவே கூறியது கூறி 

வேறுபட வொருபொருள் விளங்கா தாகும் . 

இதன்பொருள் - மொழிந்தது. மொழிவாவது 
முன்னர்ச் சொன்ன பொருளையே சொல்லி அதனின் வேறாக் 
ஒரு பொருள் விளங்குதற்கிடனாக வையாததுவாகும் என்ற 


வாறு . 


இதனை முதனூலார் ஏகார்த்தம் என்பர் . 


கஎ 


ககூச 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 

அங்க மிலாத வாங்கன் றலம்புரியும் 
வெங்கணையுங் காக்குங்கொல் வேல்வேந்தர் - தங்கோன் 
நிலையார்த் தொடையதுல னேரிழைக்காய் முன்னோர் 

மலையாற் கடல்கடைந்தான் மால் . 
எனவரும் . 

இங்கே அங்கமிலாத என்பதும் , அநங்கன் என்பதும் 
ஒரு பொருளையே பயத்தலால மொழிந்ததுமொழிவாயிற்று . 


கது 


இதுவுமது 
விரைவினுஞ் சிறப்பினும் வரைவின் றதுவே 

இதன் பொருள் - மொழிந்தது மொழிவு விரை 
வின் கண்ணும் , சிறப்பின்கண்ணும் விலக்கப்படுவதன்று 
என்றவாறு . 


4 


உதாரணம் . 


ஒருவ ரொருவர்மேல் வீழ்ந்து வடநாட 
ரருவ ரருவ ரெனவஞ்சி - வெருவந்து 
தீத்தீத்தீ யென் றயர்வர் சென்னி படைவீரர் 

போர்க்கலிங்க மீதெழுந்த போது . 
எனவரும் . 

இங்கே தீத்தீத்தீ என்பது மொழிந்தது மொழிவா 
யினும் விரைவுபற்றிக் கூறியதனாற் குணமாயிற்று . 


சு . கவர்படுபொருண்மொழி 
காரு . ஒருபொரு டுணிய வுரைக்க லுற்றசொல் 

இருபொருட் கியைவது கவர்படு பொருண்மொழி . 

இதன்பொருள் - ஒரு பொருளையே துணியும் 
படி சொல்லப்பட்ட சொல்லானது பலபொருள் கொள்ளு 
மாறு இயைந்து நிற்பது கவர்படுபொருண்மொழியாகும் 
என்றவாறு . 

இதனை முதனூலார் சஞ்சயம் என்பர் . சஞ்சயம் - ஐயம் . 


சொல்லணியியல் 


ககடு 


உதாரணம் : 

புயலே புறம்பொதிந்து பூந்தா தொழுக்கி 
மயலே கடவுளர்க்கு வாய்த்துச் - செயலை 
எரிமருவு பூந்துணர்த்தாய் யாவருமூ டாடார் 

அரிமருவு சோலை யகத்து . 
எனவரும் .. 

இங்கே அரி என்பது வண்டு , சிங்கம் முதலிய பல 
பொருள்கள் கொள்ளற்கிடனாக நிற்றலாற் கவர்படுபொருண் 
மொழியாயிற்று . 


இதுவுமது 
காசு . வழுஉப்பட லில்வழி வரைவின் றதுவே . 

இதன்பொருள் - அக் கவர்படுபொருண்மொழி 
யும் வழுப்படுதலில்லாத விடத்து விலக்கப்படுவதன்று 
என்றவாறு . 


உதாரணம் : 


வானவர்க டாழ்ந்து பணிகேட்ப மாறாய 
தானவர்கள் சுற்றந் தடிந்தொழித்த 

மேன்மை 
அரியே யனைத்துலகுங் காக்குங் கடவுள் 

எரியே மறையோர்க் கிறை 
எனவரும் . 

இங்கே அரி என்பது விஷ்ணுவையும் இந்திரனையும் 
பர்த்துமாயினும் இருபொருளும் இயைதலாற் குற்றமா 
காமை உணர்க . 


ஈ . நிரனிறைவழு 
க o எ . ஒருநிரன் முன்வைத் ததன்பின் வைக்கும் 

நிரனிறை பிறழ்வது நிரனிறை வழுவே 

இதன் பொருள் - ஒரு வரிசையை முன்னர் வைத்து 
அதன்பின் வைக்கும் வரிசை முன்னிறுத்திய வரிசைக்கு 
யையாது பிறழுவது நிரனிறைவழுவாகும் என்றவாறு . 


ககூக 


தண்டியலங்காரம் 


உதாரணம் : 

தெற்குக் குடக்கு வடக்குக் குணக்குமேல் 
நிற்குந் திறத்துலகை நீடளிக்கும் பொற்பினார் 
ஈரெண் கலையோன் வருண னிரவியமன் 

யாரும் புகழியல்பி னார் . 
எனவரும் . 

இங்கே தெற்கு , குடக்கு , வடக்கு , குணக்கு 

வைத்த வரிசைக்கு இயைய இயமன் , வருணன் , 
ஈரெண்கலையோன் , இரவி என வைக்காது பிறழவைத்த 
மையான் நிரனிறை வழுவாயிற்று . 


என 


இதுவுமது 
கடவு - உய்த்துணர வரும்வழி யவ்வாறு முரித்தே . 

இதன்பொருள் - அந்நிரனிறை உய்த்துணர்ந்து 
கொள்ளும்படி வருமிடத்து அவ்வாறு பிறழ்ந்து வருதலு 
முரியதாகும் என்றவாறு 
உதாரணம் : 

குடபால் வடபால் குணபா றென்பாலென் 
றடைவே திசைநான் 4 வற்றுள் இடையிரண்டு 
பன்மைபுரி வோர் பயந்து நோக்குப வேனைய 

வன்மை புரிவோர்க்கே யாம் . 
எனவரும் . 

இங்கே இடையிண்டு மென்றாரேனும் , நன்மை புரி 
வோர் க்கு வடக்குங் கிழக்கும் , வன்மை புரிவோர் க்குத் 
தெற்கும் மேற்கும் உரியவெனக் கொள்க . 


கலக . 


சு . சொல்வழு 
சொல்வழு வென்பது சொல்லிலக் கணத்தொடு 
புல்லா தாகிய புகர்படு மொழியே. 
இதன்பொருள் - சொல்வழுவாவது சொல்லிலக் 
கணத்தோடு பொருந்தாத குற்றமுடைய மொழியாகும் 


என்றவாறு . 


சொல்லணியியல் 


தகஎ 


உதாரணம் : 

யாவகைய தாயர்க்கு மெந்தையர்க்கு மெங்களுக்கும் 
ஆவி யிவளே யனையவர்க்கும் - கோவே 
நுனக்கபய மிந்த நுண்மருங்குன் மாது 

தனக்கிடரொன் றில்லாமற் றாங்கு . 
எனவரும் . இங்கே நுனக்கு என்பது சொல்வது . 


ககள் . 


இதுவுமது 
வழக்கா றாயின் வழுவின் றதுவே . 

இதன்பொருள் - குறிக்கப்பட்ட சொல்லும் சான் 
றோரால் வழங்கப்படு முறையுடையதாயின் வழுவுடையதன் 
றாகும் என்றவாறு . 


உதாரணம் : 


யாவ ரறிவா ரிவரொருவ ரிக்குறிஞ்சிக் 
காவலரோ விஞ்சையர் தங் காவலரா 

பாவாய் 
அ.நமந்தன் . னார்கம் மகன்புனம்லி டேகார் 

தெருமந் துழலுந் திறம் 
எனவரும் . 

இங்கே அருமருந்தன்னார் என்பது அருமந்தன்னார் 
என வரினும் வழக்காறாய் வழுவில்லதாயிற்று . 


எ . பதிவழு 
ககக ... யதிவழு வென்ப தோசை யறுவழி 

நெறிப்பட வாரா நிலைமைய தென்ப . 

இதன் பொருள் - யதிவழு என்று சொல்லப்படு 
வது ஓசைகொண்டு சீர்முடியுமிடத்து முறைப்பட வாராத 
நிலைமையையுடையதாகும் என்றவாறு . 

சீர் முடியுமிடத்துப் பதமுடிபு பொருந்தாததென்பதாம் . 

இதனை முதனூலார் யதிப்பிரஷ்டம் என்பர் . யதி 
செய்யுளிலே ஓசை முடியுமிடம் ; பிரஷ்டம் - வழுவுதல் . 


ககூஅ 


தண்டியலங்காரம் 


சாடு 


உதாரணம் : 

மாடு பயிலும் வரையாளி மால்யானைக் 
கோடுபுய்த் துண்டுழலுங் கொள்கைத்தாங் 
அரிதா மியல்பிற் றரையிருட்கண் வாரல் 

பெரிதாகு மைய பிழை . 
எனவரும் . 

இங்கே காடு அரிதாம் என்பது சீர் முடியுமிடத்து 
நெறிப்பட வாராது வழுவாயிற்று . 


கக 2 . 


இதுவுமது 
வகையுளி யுரைப்புழி வழுவின் றதுவே . 

இதன்பொருள் - பதிவழுவும் வகையுளியாகச் 
சொல்லுமிடத்து விலக்கப்படுவதன்று என்றவாறு . 

வகையுளி யாவது பதநோக்காது இசைநோக்கிப் பிரிக் 
கப்படுதலுடையது . 
உ - தாரணம் : 

மேவிவாழ் வார்மே லிருணீக்கி யாருமலர்த் 
தேவிநீங் காள்செம்பொற் றோளிணைகள் - சோவினணி 
சென்னிவிடா மாலினடி வேலினுதி நீலநிறக் 

கன்னிவிடா ளீகைவிடா கை . 
எனவரும் . 

இங்கே மேவி எனவும் வாழ்வார் மேல் எனவும் பத 
நோக்கிப் பிரிக்கப்பட வேண்டியன சீர் நோக்கி மேவிவாழ் 
எனவும் வார்மேல் எனவும் பிரிக்கப்படுதலையும் , தேவி 
எனவும் நீங்காள் செம்பொன் எனவும் பிரிக்கப்படவேண்டி 
யன தேவி நீங் எனவும் காள்செம்பொன் எனவும் பிரிக்கப் 
படுதலையும் அறிக . இவ்வாறு பதம்பிரிக்கப்படுதலே வகை 
யுளியாகும் . 


வு . செய்யுள்வழு 
கககூ . செய்யுள் வழுவே யாப்பிலக் கணத்தோ 

டெய்த லில்லா வியல்பிற் றாகும் . 


சொல்லணியியல் 


ககக 


இதன்பொருள் செய்யுள் வழுவாவது யாப் 
பிலக்கணத்தோடு பொருந்தாத இயல்பினையுடையதாகும் 
என்றவாறு . 


உதாரணம் : 


ஆதரந் துயர்தர வயர் தருங் கொடிக்குப் 
பூகலம் புனைபுகழ் வளவன் - தாதறா 
தாங்கரும்பா லன்றித் தணியுமோ தாரநங்கன் 

பூங்கரும்பால் வந்தடுத்த போர் . 
எனவரும் . 

இது முன் ஆசிரியமும் , பின் வெண்பாவுமாக வந்து 
யாப்பிலக்கணத்திற்குப் பொருந்தாதாயிற்று . 

யாப்பிலக்க 
ணத்திலே முன்னர் ஆசிரியமும் , பின்னர் வெண்பாவுமாக 
வருங்கவிக்கு யாண்டும் 

விதியில்லை. 


இதுவுமது 
ககச . ஆரிடத் துள்ளு மவைபோல் பவற்றுளு 

நேரு மென்ப நெறியுணர்ந் தோரே . 

இதன்பொருள் - செய்யுள்வழுவும் ஆரிடத்துள் 
ளும் , ஆரிடம் போன்றவைகளுள்ளும் வருமென்று சொல்லு 
வர் அறிஞர் என்றவாறு . 

ஆரிட மாவது இருடிகளாற் சொல்லப்பட்ட நூல் . 
ஆரிடம் போன்றவைகளாவன சாவவும் , கெடவும் , வாழவும் 
பாடவல்ல புலவர் செய்யுள்கள் . 
உதாரணம் : 

கண்டகம் பற்றிச் கடக மணி துளங்க 
ஒண்செங் குருதியு ளோடு கிடப்பதே கெண்டிக் 
கெழுதகைமை யில்லேன் கிடந்துடப் பன்னாள் 

அழுதகண் ணீர் துடைத்த கை . 
எனவரும் . இது பதினாறு சீர்களுடையதாய் வெண்பாவிலக் 
கணத்தோடு மாறுபடி னும் பாடினோர் பெருமை - நோக்கி 
அங்கீகரிக்கப்பட்டது . 


உ O 


தண்டியலங்காரம் 


க . சந்திவழு 
ககரு . சந்தி வழுவே யேழுத்திலக் கணத்துச் 

சந்தியொடு முடியாத் தன்மைத் தாகும் . 

இதன்பொருள் - சந்திவழுவாவது எழுத்திலக்க 
ணத்திற் சொல்லப்பட்ட புணர்ச்சியில்க்கணத்தோடு பொருந் 
தாத தன்மையுடையதாகும் என்றவாறு . 

சந்தி - புணர்ச்சி . 
உதாரணம் : 

என் இரு வினைவேன் மனங்கலக்கும் 
பொன் பூண் சுமந்த புணர்முலை பீர் - மின்போல் 
நுடங்கிடைக்குங் காவலாய் நோக்கக் கவரும் 

படங்கிடைக்கு மல்குற் பரப்பு . 
எனவரும் . 

இங்கே பொற்பூண் எனற்பாலது பொன்பூண் என 
வந்தது சந்திவழுவேயாம் . 

ணனவல்லினம் வரட்டறவும் வேற்றுமைக்கு . 
என்பது விதியாதலின் . 


இதவுமது 
கக்கா . இரண்டாம் வேற்றுமைக் கெதிர்மறுத் தம்வருமே . 

இதன்பொருள் - இரண்டாம் வேற்றுமையாயின் , 
எழுத்திலக்கணத்திற் சொல்லப்பட்ட விதியை மறுத்தும் 
புணர்ச்சி வரும் என்றவாறு . 
உதாரணம் : 

இரலி துணைத்தா ளிகல்வேந்தர் சென்னி 
விரவு மலர்பொழியு மேவா 

- அரசிரிய 
மின் பொழியுஞ் செவ்வேல் வெறியோ ரினங்கவரப் 

பொன் பொழியுஞ் செங்கைப் புயல் . 
எனவரும் . இங்கே பொன் பொழியும் என்பது இரண்டாம் 
வேற்றுமையாய் இயல்பாயிற்று . 


சொல்லணியியல் 


20 க 


ககஎ . 


க . இடமலைவு 
இடமெனப் படுபவை மலைநா டியாறே . 

இதன்பொருள் - இடமென்று சொல்லப்படுபவை 
மலை , நாடு , யாறு என்பனவாம் என்றவாறு . 


மலை யாவது இமயம் , பொதியம் முதலியன . நாடா 

பதினெண் பாஷையும் வழங்கும் நிலங்கள் . யாறு 
கங்கை முதலியன . இவற்றுள் ஒன்றினுள்ள பொருளை மற் 
றொன்றினுள்ளதாகச் சொல்லுதல் இடமலைவாகும் . மலைவு -- 
விரோதம் . 
உதாரணம் : 

தென்மலையின் மான்மதமுஞ் காமரையுந் தேமருசீர்ப் 
பொன்மலையின் சந்தனமு மாரமும் பன்முறையும் 
பொன்னி வளநாடன் முன்றிற் பொதிளுமே 

மன்னர் திறைகொணர வந்து 
எனவும் , 

தண்பொருரைச் செங்காக மாதங் கிரித்தாளம் 
வண்கலிங்கந் தந்த வயப்புரவி - பண்பு 
மருவும் யவநத்து மால்யானை சென்னி 

பொருநர்க்கு வீசும் பொருள் . 
எனவும் வரும் . இங்கே மலை முதலிய டமலைவுகளை 
முறையே காண்க . 


உ . காலமலைவு 
கக வு . காலம் பொழுதோடு பருவமென் றிரண்டே 

இதன்பொருள் - காலமாவது பொழுதும் பருவ 
மும் என்று சொல்லப்பட்ட இரண்டுமாம் என்றவாறு . 

பொழு தாவன காலை , உச்சி , மாலை , யாமம் , வைகறை 
என்னுஞ் சிறுபொழுதுகள் . பருவ மாவன கார் , கூதிர் 

முத 
லிய அறுவகைப் பருவங்கள் . இவற்றுள் ஒன்றற்குரியது 
மற்றொன்றற்குரியதாகச் சொல்லப்படுவது காலமலைவாகும் 


202 


தண்டியலங்காரம் 


- 


உதாரணம் : 

செங்கமலம் வாய்குவியத் தேங்குமுதங் கண்மலர 
எங்கு நெடுவானின் மீனிமைப்பப் பொங்குதயத் 
தேராழி வெய்யோ னுகந்தான் மலர்ந்ததே 

நீராழி சூழ்ந்த நிலம் . 
எனவரும் , 

இங்கே மாலைக்காலத்திற் குரியனவாகிய கமலங் குவி 
தன் முதலியன காலைக்குரியனவாகச் சொல்லப்பட்டுப் 
பொழுது மலைவாயிற்று . 
தாரணம் : 

காதலர் வாரார் களிக்கு மயிலகவத் 
தாதவிழ் பூங்குருந்தின் றண்பனையின் 
தளவேர் முகைநெகிழத் தண்கொன்றை பூப்ப 

இளவேனில் வந்த திதோ . 
எனவரும் . 

இங்கே கார்ப்பருவத்திற் குரியனவாகிய மயிலகவுதல் 
முல்லை பூத்தன் முதலியன இளவேனிற் பருவத்திற் குரியன 
வாகச் சொல்லப்பட்டமையினாற் பருவமலைவாயிற்று . 


மீதே 


கூ . கலைமலைவு 
கக க . கலையெனப் படுபவை காண்டக விரிப்பிற் 

காமமும் பொருளு மேமுறத் தழுவி 
மறுவறக் கிளந்த வறுபத்து நான்கே . 

இதன்பொருள் - கலையென்று சொல்லப்படுபவை 
காமத்தினையும் பொருளினையுந் தழுவிச் சொல்லப்பட்ட அறு 
பத்துநான்குமாம் என்றவாறு . 

சாஸ்திரம் . அவை கீதம் , வாத்தியம் , கணிதம் 
முதலியன . இவற்றிற்கு விரோதமாக வருவது கலைமலை 
வாகும். உதாரணம் : 

ஐந்தாம் நரம்பாம் பகைவிரவா தாறாக 
வர்த கிளைகொள்ள நான்காய - முந்தை 


கலை 


சொல்லணியியல் 


உ OLI 


ணைகொண்ட யாழியற்று மேந்திழைதன் னாவித் 

துணைவன் புகழே தொடுத்து . 
எனவரும் . 

இங்கே நின்ற நரம்பிற்கு ஐந்தாவதாகிய கிளை யைப் 
பகை என்றும் , ஆறாவதாகிய பகை யைக் கிளை ! என்றும் , 
நான்காவதாகிய நட்பினை எட்டாவதாகிய இணை என்றுஞ் 
சொன்னமையினாற் சங்கீத நூற்கு விரோதமாயிற்று . 


கஉ 


உலக 


ச . உலகமலைவு 
உலகெனப் படுவதீண் டொழுக்கின் மேற்றே . 

இதன்பொருள் - உலகமென்று சொல்லப்படுவது 
இங்கே ஒழுக்கம் என்னும் பொருளுடையதாகும் என்றவாறு . 

லகத்தொழுகலாற்றோடு மாறுபடக் கூறுவது 
மலைவாகும் . 
உதாரணம் : 

அலைகடல்க ளேழுந்தூர்த் தந்தரத்தி னூடே 
மலையனைய மால்யானை யோட்டிக் 
நீறாக்கி வைய நெடுங்குடையின் கீழ்வைத்தான் 

மாறாச்சீர் மாநிலத்தார் மன் . 
எனவரும் . 

இங்கே ஒரு நிலவேந்தனை ஏழுகடலையுந் தூர்த்தான் 
என்றும் , பகைவரை வென்றான் என்றும் உலகொழுக்கோடு 
மாறுபடக் கூறினமையால் உலகமலைவாதல் உணர்க . 


கலவாரை 


ரு . நியாயமலைவு 
கட்க நியாய மென்பது நெரியுறக் கிளக்கின் 

அளவையிற் றெளிக்கும் விளைபொருட் டிறமே . 

இதன்பொருள் - நியாயமென்று சொல்லப்படுவது 
காட்சி முதலிய அளவைகளாலே பொருட்கூறுபாடுகளைத் 
தெளிவிப்பதாகும் என்றவாறு . 


உசே 


தண்டியலங்காரம் 


நியாயும் - பொருந்துமாறுடையது . கௌதமர் , கபிலர் 
முதலியோர்களாற் செய்யப்பட்டுள்ள நியாய சூத்திரம் முதலி 
யன நியாய நூல் எனப்படும் . 
உதா ! ணம் : 

ஆய பொருள்கள் கணதோ றழியுமெனத் 
தூய வசோகின் முனிபுரைத்த தாய்வன றே 
காதலர் நீங்க வெழுங்காம வெங்கனல்வாய் 

மாத ருயிர் தாங்கு மாறு . 
எனவரும் . 

இங்கே கணந்தோறழியும் என்னும் புத்தன் வாக்கி 
யத்தை அருகன் சொன்னதாகச் சொல்லியது நியாய நூற்கு 
விரோதமாகும் . 


கஉஉ 


சு . ஆகமமலைவு 
ஆகம மென்பன மருமுத லாகிய 
அறனொடு புணர்ந்த திறனறி நூலே . 

இதன்பொருள் - ஆகமமென்று சொல்லப்படுவன 
அறத்தொடு பொருந்திய வகைகளை அறிதற்குக் காரணமா 
கிய மநுஸ்மிருதி முதலிய நூல்களாகும் என்றவாறு . 

மநுஸ்மிருதி முதலிய விதிப்பிரமாணத்திற்கு மாறாக 
வருவது ஆகமமலைவாகும் . ஆகமம் ஆப்தர்கள் கூறிய 


சாத்திம் . 


உதாரணம் : 


தெய்வம் விருந்தொக்க றென்புலத்தார் தாமென்னும் 
ஐவகையுந் தம்பொருள் கொண் டாற்றுவார் 

மையிலா 
முக்கோலுங் கற்றோய் முழுமடியுந் தாங்கியே 

தக்கோ ரெனப்படுவார் தாம் , 
எனவரும் . 

இங்கே தெய்வம் , விருந்து முதலியவைகளைப் போ 
தலாகிய இல்லறத்தார்க்குரிய தொழிலைத் துறவிகளுக்குரி 
யனவாகச் சொல்லியது ஆகமவிரோதமேயாம் . 


சொல்லணியியல் 


உரு 


மலைவமைதி 
கஉகூ . கூறிய நெறியி னாறுவகை மலைவு 

நாடக வழக்கி னாட்டுதற் குரிய . 

இதன்பொருள் - மேலே சொல்லப்பட்ட அறு 
வகை மலைவும் நாடகவழக்கிலே நிலையாகக் கொள்ளுதற் 
குரியனவாகும் என்றவாறு . 

‘நாடகவழக் காவது உள்ளனவற்றோடு இல்லனவுஞ் 
சிறிது கூறுதலாகிய புனைந்துரை . 


க . 


உருவ 


மலைவமைதி 
உதாரணம் : 

மரகதச் சோதியுடன் மாணிக்கச் சோதி 
இருமருங்குஞ் சேர்ந்தரிவை பாகன் 
மலைக்கு மகில் சுமந் தாரத்து வான்கோ 

டலைத்து வரும்பொன்னி யாறு . 
எனவரும் . 

இங்கே பொன்னியாறு பிறமலைக்கும் , பிறநாட்டிற்கு 
முரிய மரகதம் முதலியவைகளை அலைத்து வருகின்றதென் 
றது இடவிரோதமாயினும் வர்ணனைவகையால் அமைவ 
தாயிற்று . 


உ . காலமலைவமைதி 
உதாரணம் : 

மண்டபத்து மாணிக்கச் சோதியான் . வாவிவாய்ப் 
புண்டரிக மாலைப் பொழுதலருர் - தண்டாளத் 
தாமஞ் சொரியுந் ததைநிலவான் மெல்லாம்பற் 

பூவலருங் காலைப் பொழுது. .. 
எனவரும் . 

இங்கே காலையிலே மலர்தற்குரிய கமலம் மாலையிலே 
மலரும் என்றும் , மாலையிலே மலர்தற்குரிய ஆம்பல் காலை 
யிலே மலரும் என்றுங் கூறுதல் காலவிரோதமாயினும் புனைந் 
துரைவகையாதலிற் பொருந்துவதாயிற்று . 


உலக 


தண்டியலங்காரம் 


கூ . கலைமலைவமைதி 
உதாரணம் : 

கூடம் விரவிக் குறைகிலத்தா னத்தியன்ற 
பாட லமுதம் பருகினான் - ஆடுகின்ற 
ஊச லயற்றோன்றி யொளியிழைக்கு நாணளித்த 

ஆசில் வடிவே லவன் . 
எனவரும் . 

இங்கே ஆறாம் நரம்பாகிய பகையோடு கூடிக் குறை 
நிலத்தா னியன்ற தனைப் பாடலமுதம் என்றது கலைமலைவா 
யினும் புனைந்துரையாதலிற் பொருந்துவதாய் 


பாயிற்று . 


ச . உலகமலைவமைதி 


உதாரணம் : 


கடனாகம் வந்தலைக்குங் காலாளுந் தேரும் 
அடல்செய் திருதுணி யாயிற்றே - உடலொன்றி 
அந்தரமே யேகுவன் காண்மினோ யானியற்றும் 

இந்திர சால மிது . 
எனவரும் . 

இஃது உலகமலைவாயினும் இந்திரசாலம் என்றமையா 
பொருந்துவதாயிற்று . 


ரு . நியாயமலைவமைதி 
உதாரணம் : 

வானாகி மண்ணாய் மறிகடலாய் மாருதமாய்த் 
தேனாகிப் பாலாந் திருமாலே - ஆனாயா 
வெண்ணெய் விழுங்க நிறையுமோ மேலொருநாள் 

மண்ணை யுமிழ்ந்த வயிறு . 
எனவரும் . 

இங்கே வான் முதலிய எல்லாமானாய் என்பதற்கு 
மண்ணை யுமிழ்ந்த வயிறு என்பது மாறாய் நியாயமலைவாய 
னும் புனைந்துரையாதலிற் பொருந்துவதாயிற்று . ம் 


சொல்லணியியல் 


உஎ 


சு . ஆகமமலைவமைதி 
உதாரணம் : 

காய்கதி ரோனுக்குக் கன்னனையீன் றுங்கன்னி 
யாகிப்பின் மூவரையு மீன்றளித்த தோகை 
தலைமைசேர் கற்பினா டான்வணங்கு முன்னாள் 

மலையெடுத்துக் கார்காத்த மால் . 
எனவரும் . இங்கே முன்னர்க் கன்னனைப் பெற்றவளைப் 
பின்னர் கன்னி என்றும் , கற்புடையாள் என்றுங் கூறி 
யது ஆகமமலைவாயினும் திருமால் வணங்குந் தகுதிபற்றிப் 
பாருந்துவதாயிற்று . 


புறனடை 


கஉச 


மெய்பெற விரித்த செய்யுட் டிறனு 
மெய்திய நெறியு மீரைங் குணனு 
ஐயெழு வகையி னறிவுறு மணியு 
மடியினுஞ் சொல்லினு மெழுத்தினு மியன்று 
முடிய வந்த மூவகை மடக்கும் 
கோமூத் திரிமுதற் குன்றா மரபி 
னேமுற மொழிமிறைக் கவியீ ராறு 
மிவ்வகை யியற்றுதல் குற்ற மிவ்வகை 
யெய்த வியம்புத லியல்பென மொழிந்த 
ஐவகை முத்திறத் தாங்கவை யுளப்பட 
மொழிந்த நெறியி னொழிந்தவுங் கோட 
லான்ற காட்சிச் சான்றோர் கடனே . 

இதன் பொருள் - முத்தகம் முதலிய செய்யுள் 
வகைகளும் , வைதருப்பம் , கௌடம் என்னும் நெறிகளும் , 
அவற்றோடு தொடர்ந்த செறிவு , தெளிவு முதலிய பத்துக் 
குணங்களும், தன்மை உவமை முதலிய முப்பத்தைந்து 
பொருளணிகளும் , மூன்றுவகை மடக்கலங்காரமும் , கோமூத் 
திரி முதலிய பன்னிரு சித்திரகவிகளும் , பதினைந்து வகைக் 
குற்றங்களும் உளப்படச் சொல்லப்பட்ட நெறிகொண்டு 
சொல்லாதொழிந்தவைகளையும் தழுவியமைத்துக் கொள்ளு 
தல் அறிஞர் கடனாகும் என்றவாறு . 


* 


அருஞ்சொற்றொடர்ப்பொருள்கோள் 


க . என்னேய் சில மடவார் - என் போன்ற சிலமகளிர் ; ஏய் - 
திருவமவுருபு . 

உ . தனவே யென்று - தன்னுடையனவே என்று கருதி . 
கக . இரவுலவா - இரவிலுங்குறையாத . 
ஆயர்வாய் - தாய்மாருடையவாய். 
கஉ . இடர்த்திறத்தைத் துற - வருந்தும் வகையை யொழி . 

உ.உ. வீழ்ந்த பெரும் பாசத்தார் - நீங்கிய பெரிய பாசத்தினை 
யுடையவர் ; ( பாசமில்லாரென்றபடி ) . 

கூ * . வில்லேர் புருவத்து - வில்லினையொத்த புருவத்தை 
புடைய , 

சக . செந்திருவுந் திங்களும் பூவுந் தலைசிறப்ப - செம்மையா 
கிய சீதேவியென்னுந் தலைக்கோலமும் , பிறையென்னுமணியும் , 
பூவும் தலையிலே சிறந் திருக்க ; திரு , திங்கள் , பூ , என்னும் மங்கலச் 
சொற்கள் முதற்சீரின் முதலிலே சிறந்து நிற்க . சந்தத் தொடை 
யோடணி தழுவி - அழகிய மாலைகளோடும் 

ஆபரணங்களையும் 
பொருத்தி ; சந்த மமைந்த மோனை , எதுகை முதலிய தொடை 
களோடும் அலங்காரத்தினையும் தழுவி . 

சடு . வாளாவு - கொலைத்தொழிலினையுடைய பாம்பு ; வாள் - 
கொலை 


60. சுடராழியான் - ஒளிபொருந்திய சக்கரப் படையினை 
யுடையவராகிய விட்ணுே . 

டுக . தேனக்கலர் கொன்றை - தேன் விளங்கி விரியும் 
கொன்றை . 

சு 0 . ஆராததேறல் - உண்டமைவுபெறாத தேன் . 

8. புறத்தன ஆரன நரன மாவின்றிறத்தன கொற்சேர் 
யவ்வே . புறத்தன - ( கண்கள் ) முல்லைநிலத்துள்ளனவாகிய மான் 
களாம் . ஊரன முதலியவற்றையும் இவ்வாறு முடிக்க . 


அருஞ்சொற்றொடர்ப்பொருள்கோள் உ 0+ 


சா எ . மான் மருவி வாளரிகள் சேர்ந்து (சிலேடை ) - மயக்கஞ் 
செய்தலைப் பொருந்திச் சிங்கங்கள் சேரப்பெற்று ; மானோக்கின் 
றன்மை பொருந்தி ஒளியையுடைய வரிகள் பொருந்தி , வாளரி - 
சிங்கம் , வாள் - கொலை .. 

எ !) . அருக்கிய வற்ற்றமாம் - அருக்கிய நீரினாலெழுமொலி . 

அசு . பூத்தகையுஞ் செங்காந்தள் ( செங்காந்தள் பூத்து அகை 
யும் - செங்காந்தள் மலர்ந்து பூத்துத்தழைக்கும் ; முற்று . 

அக . சேனை போன்ம் - சேனையை யொக்கும் ; முற்று . 
மலர் இவரும் கூந்தலார் - மலரிவரப்பெற்ற கூந்தலையுடை , 





யார் . 


+0 . காட்டுங் கடல் கடல் காட்டும் - கடல் காண்பிக்கும் . 

கடைகொலுலயேற்கை உலகு இயற்கை கடைகொல்) 
பெரியோரியற்கை இழிந்ததோ ? 

கஈ.. தேசிவன் சிறிது கொல்லோ ( இவன் தேசு சிறிது 
கொல்லோ இவனுடைய இராஜகாந்தி சிறியதோ ? 

காரு . மண்படு தோட்கிள்ளி - பூமியைத் தாங்கும் புயங்களை 
புடைய சோழன் . 
ககரு . பொன்னி 

வளநாடன் 

சோழன் , பொன்னி 
காவேரியாறு . 

ககூச . தள்ளா விடத்தேர் தடந்தா மரையடைய - தவறாத 
நிலத்தில பெருந்திய பாட்டேர் வாவியிலுள்ள தாமரையை 
அடைய ; -அசைக்கப்படாத விடத்தேர் என்னும் மரங்களையுடைய 
மலையைத் தாவுகின்ற மரைகளடைய . எள்ளா . வரிமானிடர் 
மிகுப்ப - இகழப்படாத நெற்சூடுகளை உழவர்கள் திரட்ட ; இகழப் 
படாத சிங்கங்கள் துயரினை மிகச்செய்ய , உள் வாழ் தேம் சிந்துக் 
தலைமைத்து உள்ளம் விரும்புந் தேனைச் சிந்துந் தகைமையுடை 
யது ; உள்ளே பிருக்கும் இடங்கள் அழியுந்தன்மையுடையது . நந் 
துந் தொழில் - வளர்தற்தக் ( கெடுதற்குக் ) காரணமான தொழில் . 

ககூடு . அம் பொற் பணை முகத்துத் திண்கோட்டணி நாகம் - 
அழகிய அலங்காரம் பொருந்திய முகத்திலே திண்ணிய சொம் 
பினையுடைய பெரிய விநாயகராகிய ) யானை ; அழகிய பொன்னிற 
மான் மூங்கில் பொருந்திய இடங்களையும் , வலிய சிகரங்களைப் 
முடைய அழகிய மலை வம்புற்றவோடை - புதுமை பொருந்திய 
பட்டம் ; பரிமளம் பொருந்திய வாவி . 


உகா 


தண்டியலங்காரம் 


4.சு 


தவிரா மது - தீங்காததேன ( கள்ளு) . செவி மருவி - பருவத் 
தினையடைந்து ; காதளவுஞ் சென்று . 

மாலை மருவி மதி திரிய - மயக்கத்தினைப் பொருந்தி 
அறிவ வேறுபட ; மாலைக்காலத்தினைப் பெற்றுச் சந்திரன் உலாவ . 

மணஞ் செய் காலைத் துணைமேவலார் கடிய - நறுமணங் கம 
ழும்போது துணைவரை மேவா கார் அச்சமுற ; பெரிய மணம் புணர் 
தற்குரிய காலத்திலே துணைவரைப் பொருந்தினார் விளக்க 


மடைய 


கஙசு . வெண்ணீர்மை தாங்குவன - வெண்மையைப் பொருந் 
துவன ; அறிவின்மையைத் தரிப்பன .. 

வெறியவாய்க் கண்ணீர்மை சோர்வ - வாசனையுடையன 
வாய்க் கள்ளாகிய நீர் சொரியப்பெறு வன; பித்துடையனவாய்க் 
கண்ணீர் சொரிய நிற்பன . 

க ங எ . சிறைபடுவ - சிறகினைப் பொருந்துவன . கலையினைப் 
பொருந்துவன , சிறைச்சாலையையடை. வன . கொடியன் - பதாகை 
யையுடையன ; படர்கொடிகளையுடையன் ; செகதொழிலுடை 


யன . 


தவன் 


கங 4 . விச்சா தானேனு மந்தரதது போனால் - வித்தை 
யைத் தரித்தவ ( வித்தியாதர ) னாயினும் கேட்டின் கண் ( ஆகாயத் 
திலே ) மேவான ; வித்தியாதரனாபன் விண்ணிலே போன . 
அச்சுதனேனு மாயனலன் - கேடில்லாதவ ( ராயண ) அபினும் 
மாயமுடையவனல்லன் ; நாராயணா மாயமுடையவன் . செசம் 
நிறைவான் - லையான் - என்றும் நிறைகின்ற பெரிய மில்லிபுடைய க 
( கலையையுடைய சந்திர ) னாயினும் ; அகளங்கன் - களங்கமில்லாத 
வன் ; சந்திரன் களங்கமுடையவன் ; நீதியிறையான நகனெங்கோ - 
நீதி பொருந்திய மேன்மையையுடைய (சிவ , னாபினும் பாவமில்லா 

நகமுடையவனல்லன் , நகம - மலை . ) எம்முடைய தலை 
வனாகிய சோழன் ; சிவன் மலையினையுடையவன . 

காத்திருந்தும் - சோலையின் கண்ணே திருந்திய ; காவல்செய் 
யப்பட்டிருந்தும் . எத்திருந்தும் அம்புகள் பொருந்தப்பெற்ற; 
துக்கப்பட்டும் . பாத் 

பாத் திருந்தும் - பாலின் கண்ணே திருந்திய 
பார்க்கப்பட்டும் . 

கூக . சோதியிரவி கரத்தானிரவொழிக்கும் - ஒளியையுடைய 
நரியன் தன் கிரணங்களினாலே இருளை நீக்குவான் , புகழ்பொருந் 
திய சூரியகுலத்தவனாகிய சோழன் தன் கையினாலே வறியவரு 
டைய யாசகத்தொழிலை நீக்குவான் . மாதிடத்தான் மன்மத 

னை 


அருஞ்சொற்றொடர்ப்பொருள்கோள் உக்க 
மாநழிக்கும் - சிவன் காமனை நீங்கும்படி அழிப்பான் ; மிக்க திடத் 
தினையுடையனாகிய சோழன் பகையரசருடைய வலியை எதிராக 
அழிப்பான் . அநக மதி தோற்றி - குற்றமில்லாத சந்திரன் ( அறிவு ) 
தோற்றி ; குமுதமளிக்கும் - ஆம்பலை மலரச்செய்யும் ; பூமிக்கு 
மகிழ்ச்சியைக் கொடுக்கும் ; கு - பூமி . தன தனிரு திதிக்கோ - தபே 
ரன் இருவகை நிதிகளுக்குத் தலைவன் ; திரவிய தாதாவாகிய 
சோழன் பெருஞ் செல்வமுடைய தலைவன் . 

கருடு . துறைவா துறைவார் பொழில் - நெய்தனிலத்தலை 
வனே ! துறையின் கணீண்ட சோலையில் . 

கருசு . இனியா ரினியார் - இனியவராயுள்ளவர் இனி யாவர் ! 

நீங்கா மருளா மருளாத ரித்துரைக்கு மாற்றம் - நீங்காத 
ஆசையாகிய மருளினை மேற்கொண்டு சொல்லும் வார்த்தை . 

மலையா மலையா நிலம் - பொதிய மலையின்கணாகின்ற தென்றற் 
காற்று ; மலயம் - பொதியம் , அநிலம் - காற்று . 

நினையா சினையா , நினை யாம் நினையா ) - பி.எனை யாம் நினைத்து , 
இனையா வினயா.மலம் ( யாம் இனையா வினை பிலம் , - யாம் வருந்தி 
ஒருசெயலு மிலமாயினேம் . 

உரு... அடையா ரடைய ராணாழித்தற்கு - பகைவ 

யே அரணை அழித்தற்கு . ஏர் மயில் ஆம் - சாயல் மயிலாகும் ; 
மகர் செங்கண் அயிலாம் - மதர்த்த நெடியகண் வேற்படை 
யாகும் . 

மான் வா மானவா நோக்கின் - மங்குலவேந்தனே ! மான்கள் 
அலாவும் . நோக்கினையும் 

ழியா கழியா தரவு ( கழி ஆதரவு 
கழியா, - மிக்க ஆசைகளோ நீங்கா . 

யாதும் வரையா உரையா மெனும் - யாதொன்றினையுங் கொள் 
ளாத மலை பாலு மென்கின்ற, இரையா விரையா வெழும் - இரை 
யாக நினைத்து இரைத்து எழும்பும் . 

விரவா விரவா மென்றென்றல் ( விரவா இரவு ஆம்மென் தென் 
றல் - ( 8 ) விரவாத இரலின்கணுண்டாகும் மெல்லிய தென்றற் 
காற்று . வரவா வரவா மென நினையாய் வரவு ஆ அரவு ஆம் என 
நினையாய் ) - வருகையோ ஆ ! பாம்பாகும் என நினையாய். 

கரு அ . விழையார் விழையார் மெல்லாடை - பகைவரும் 
விரும்புதல் பொருந்திய மெல்லிய ரீலை . இனமும் உழையாம் - 
சுற்றமும் மான்களாம் . உறை முழையாம் - உறையிடமுங் குகை 
யாம் . 


ரடை 


ந்த - 


உகஉ 


தண்டியலங்காரம் 


/ 


இறைவா விறைவால்வளை - இறைவனே கையின்கனுள்ள 
வெள்ளிய வளையல்கள் . வண்டளவு வண்டளவு நாளின் - சிறந்த 
முல்லை மலரிலே வண்டுகளளாவுங் கார்காலத்திலே . 

கொடியார் கொடியார் மதில் - விருதுக் கொடிகள் பொருந் 
திய கொடு வினையாளருடைய மதில் . கடியாருரியார் - அச்சம் 
பொருந்திய தோலினையுடையவர் . 

மலையு மலையு மகிழ்ந்து - மலையின் கண்ணுங் கடலின் கண் 
மகிழ்ந்தி ; அலை - கடல் . வேயுங் கலையும் கலையும் வேயும் ) - சந்தி 
ரனையுந் தரிப்பாள் ; கலையும் கடவும் - மானையுஞ் செலுத்துவாள் . 
நிற்குமரி குமரி மேற்கொண்டு ( குமரி அரி மேற்கொண்டு நிற்கும் - 
துர்க்கை சிங்கத்தின் மேலேறி வந்து நிற்பாள் . 

கருகூ . மாலைவாய் மாலைவாயின்னிசை - மாலைக் காலத்திலே 
பாமாலையின் கணுண்டாகிய இனிய இசை . உரை மேவலர் மேவ 
லர் - புகழினைப் பொருந்தாதவர் விரும்பிக் கூறும் பழிமொழி . 
காவலர் காவலராங் கால் - தலைவர் காததல் செய்யாரான போது . 

வரைய வரைய சுரஞ்சென்றார் - விவாகஞ் செய்யும் பொருட்டு 
மலைகளையுடைய சுரஞ்சென்றவர் . புரைய புரைய - பெரியனவா 
கிய குற்றமுடையன . நனைய நனைய தொடை - தேனையுடையன 
வும் முகைகளை யுடையனவுமாகிய மாலை . வினையர் வினையர் விரை 
ந்து - பலசெயலுடையராயும் விநயமுடையராயும் விரைந்து . 

மனமேங் குழைய குழையவாய் - மனந் தளர்கின்ற மானி 
னாக்குடையனவாய்க் காதினையவாவி . உள்வாவி - உள்ளே பாய் 
ந்து . கள்வாள வாளவாங் கண் களவு செய்தவளுடைய அவ்வா 
ளினை ஒத்த கண். 

வஞ்சியான் வஞ்சியான் - வஞ்சி நகருடையவனாகிய சோழன் 
வஞ்சகஞ் செய்யான் . 

கசு 0 . நிரையா நிரையா மணிபோல் - வரிசையாகிய பசுக் 
களிற் பொருந்திய மணிபோல . நிறை கோடல் கோடல் ( கோடல் 
நிறை கோடல் ) - காந்தனே ! நிறையைக் கொள்ளாதே . அரையா 
மிருள் - பாதி யிரவில் , விரையா விரையா - விரைந்து முழங்கி . 
ஏகமுரையா வுரையாரினும் - ஒன்றுஞ் சொல்லாத புகழாளரினும் . 

கம்புளினம் புளினம் பயில்வேலை - சம்பங் கோழிகள் மணற் 
குன்றிற் பயிலும்போது . 
கசுக , தோடுதைந்த ( தோள் துதைந்த ) 

துதைந்த ) - புயல்களிலே 
நெருங்கிய 


அருஞ்சொற்றொடர்ப்பொருள்கோள் உககூ 


படியவாம் - பூமியிலுள்ளாரவாவுகின்ற வாரணம் படியவாம் 
புலர் - யானை முழுக நீர் வற்றுகின்ற . 

வாமான - ( வழிகள் ) பாய்கின்ற மான்களை யுடையன ; மான 
மழைபோன் மதமான மான - பெரிய முகில்போல மதமமைந்த 
யானைகளையுடையன , நாமான மானகமுற்று - அச்சமான புலியின் 
நகம் பொருந்தி ; ஆழக மான மான - ஆழ்ந்த விடமுடையவான 
மிருகங்களையுடையன ; 

சசு உ . தீமான - தீமையையுடையன ; காமான மான கல்சுரம் - 
சோலையை யொப்ப வலிய கற்களையுடைய வழிகள் ; கனன் மான 
மான - நெருப்பினாவை யுடையன . 

அனைய காவலர் காவலர் காவலர் - அவ்வியல்புடைய சேவை 
யின் மலர்களாகிய மதபாணங்களை நமது தலைவர் காத்தல் செய் 
யார் ; இனைய மாலைய மாலைய மாலைய எனை - இத்தன்மையுடைய 
மயக்கத்தினையுடைய மாலைப்பொழுது அத்தன்மையுடைய என்னை 
அவாவிய வாவிய வாவிய வினைய மாதரம் - நீங்காது விரும்பிய 
உயிர்போன்ற வருந்துந் தொழிலுடைய மாது அரம் போன்றான் ; 
ஆதர மாதரம் - ஆசையோ மேன்மையுடையன . 

விரைமேவு மதமாய விடர்கூடு கடுநாக விரை வாசம் 
பொருந்திய மதங்கொண்டனவாய்த் துயக்கூடிய கடிய யானையா 
கிய உணவை ; மேவு மதமாய விடர்கூடு கடுநாக வரைமேவு தெறி 
யூடு - விரும்புகின்ற வலிய முழைஞ்சிலிருக்கும் நஞ்சினையுடைய 
பாம்புகளிருக்கும் மலையின் வழியிலே ; 

ககூ . கடன்மேவு கழிகாதன் மிக - கடனாகப் பொருந்திய 
க்க காதல் வளர் ; கடன் மேவு கழி - கடற்கரையர் பொருத்திய 
கழிநிலத்திலே . மகிழ்வார்கள் - மகிழமரத்தினின்றுஞ் சொரியும் 
தேன் . 

கருமாலை - பிறவித்தொடர்ச்சி . உருமாய மதனாக மடுமாறு 
உருவமழிய மன்மதனுடைய உடன்பினைக் கெடுக்குந்தன்மை. 
உருமாய மதனாகம் - இடியினையொத்த மதயானை . 

மறை நுவல் கங்கை தாங்கினார் - இரகசியப் பொருள்களை 
உபதேசிக்கும் பிரமகபாலத்தினைக்கையிலே தரித்தார் ; கம் - தலை . 

வல்லியர் தாமரை வனல்களாயின - வல்லியோடு கூடிய 
அழகிய தாமரைப் பொய்கைகளாயுள்ளன , வல்லியர் தாமரை 
வனங்களாயின - புலிகளையும் தாவுகின்ற மலரகளையுமுடைய காடு 


. 


உகச 


தண்டியலங்காரம் 


- 


கசுச குலத்தகை பணிகொளே காம்பரத்தன் - நங் குலத் 
தாருடைய கைகளை ஏவல்கொள்ளும் ஏகாம்பர நாத சுவாமி ; 
குலத்தகை பணிகொளே காம்பரத்தன் - கூட்டமாகிய பாம்பு 
ராற் கொள்ளப்பட்ட ஒன்றாகிய வஸ்திரமுடையவர் . 

காம ரம்பயி னீரமது கரம் சோலையிலே பயிலுந் தன் 
மையுடையனவாகிய வண்டுகள் ; காமரம் பயினீர - இசைப்பாட்டி 
னைப் பாடுங் குணமுடையன ; மதுகரங் காமரம் பயினீர - தேனைச 
செய்யும் மதபாணங்கள் வேற்படையின் தன்மையையுடையன . 
மதுகர நாம் - வேனிற் காலத்தெதிர்ந்த நாம் . 

அரியவாங்கய தானவனங்கள் அடைதற்கரிய அவ்விடத் 
திலே பள்ளங்களிற் பொருந்திய வழிகள் ; அரிய வாங்கயதான 
வனங்கள் - வண்டுகளவாவுகின்ற யானையின் மதசலங்கள் அரிய 
வாங்கய தான வனங்களே - சிங்கங்களுலாவுகின்ற பெரிய இடங் 
களாகிய சாடுகள் 


நறு 


கடிய வாயின காமரு வண்டினம் - பிரகாசமுடையனவாயின 
அழகிய வளையல்கள் . கடிய வாயின காமரு வண்டினம் 
நாற்றத்தினை விரும்பின சோலையிற் பொருந்திய வண்டுக் கூட் 
டங்கள் . கடியவாயின காமரு வண்டினம் - அஞ்சத்தக்கன வாயின் 
காத்சலைப் பொருந்தியசிறந்த தினம் . 

கசுரு கோவளர்ப்ப- கோநகரங்கள் - ஒளியை மிகுப்பன 
தலைமையமைந்த நகரங்கள் , கோவளர்ப்பன கோனகரங்கள் 

லே வளாககப்படுவன் அரசருடைய திறைகள் . கோவளர்ப் 
பனகோனகரங்கள் - பூமியைக் காப்பன அரசன் கைகள 

கானகந்தரு மிசையவாயின - பெரிய மலைகள் மரங்களை 
மேலேயுடையவாயின ; வானகந்தரு மிசையவாயின - மேகங்கள் 
தம்மிடத்திற் கொடுக்கும் ஒலியையுடைய வாயின ; வானகந்தரு 
கிசைவாயின . ஆகாயத்தினைக் கவரும் அழகினை விருமபின ; 
வானகந்தரு 

சையவாயின . விண்ணுலகினையொத்த புகழின 
வாயின . 


உமாதா னுமாதா னுமாத னு மாதா - னுமாத னுமா 
தா- னுமாதர ஓமாதரன் . ( இ - ள் . ) உமையைத் தாங்குவா 
னும் ஆதரிக்கப்படுவோனும் பெரியனவற்றுட் பெரியவனும் 
மானினை ஏந்துவோனும் இலக்குமியைத் தரிப்பவனும் யானைத் 
தோலினைத் தரிப்பவனும் இடபத்தினை நடாத்துவோனும் பெரு 
மையைத் தரித்து சிவன் . 


- 


அருஞ்சொற்றொடர்ப்பொருள்கோள் உகரு 

பணிபவனந்தன தாக மன்னுவார் - பாம்புகளுக்கு வீடு 
தனது மார்பாகப் பொருந்துவார் ; பணிபவ நந்தனதாக - தாழ்ந்த 
பிறப்பிறப்பின்மையதாக . அன்பராகம் - அன்பருடைய மனம் . 
மன்பராகம் - நிலைபேறுடைய திருநீறு . 

கசுசு . காவிரி மலர் - சோலையிலே விரிந்த மலர். 
வாவா வார் - பாய்ந்து நீண்ட . 

அமல லகல மகல லபய ( அபய அல் அகலம் அமலல் அகல் ) 
சோழனே ! இரவின் கண் மார்பினை யணைந்து நெருங்காதே , 
அகலுதி . கமல பவன மவள - தாமரைப்பூங்கோயிலிலிருக்கும் 
இலக்குமி போல்பவளுடைய ; அமல மடர வளக வதனம் - குற்ற 
மற்ற நெருங்கிய அளகத்தினையுடைய முகத்தினை ; அடர மதன 
அடராதே மதன் போன்றவனே ! 

கசுஎ . கூகாக்கைக்கு - பூமியைக் காத்தற்கு . காக்கைக்கு 
கர்பக சோலைக்குத் தலைவனாகிய இந்திரனுக்கும் ; கைக்கைக்கு 
வெறுத்தற்கு . 
கஈ அ . துடுப்பெடுத்த கோடல் 

முகையை உயர்த்திய 
காந்தள் . 

கசுக ஆனாமினல் - நீங்காத என்னல் . 

கஎசு . கனமாலை - மேகவரிசை . மருவுமாசை ( ஆசை மரு 
வும் ) - திக்குகளிலே பொருந்தும் ; விடாகன 

மாலையே ( கனம் 
மாலை விடா ) - அதிகமாக மாலைப்பொழுதிலே மழைபெய்தலை 
விடா. 

கஎட் . நீவாத மாதவா - நீங்காத பெருந்தவ முடையோனே . 
தா மோகராகமோ தாவாது - வலிய மயக்கவேட்கையோ நீங்காது ; 
அமா தவா - ஆதலால் அழகிய பெண்ணினுடைய அவாவினை 
நீக்குதி . 

வாயாயா - வாய்ா தன யாயை ; கோவாய் - நீ காத்துக் கொள் ; 
யாதாம் - யாதாகும் ?; மாதா மாதா ( மாது மாதா ஆம் ) - இம்மாது 
பெரிய வருத்த முறுவள் ; யாவாகா - நினக்கு எவைகள் ஆகா 
தன ?; நீயாயாவா ( ஆயா வா ) - ஆயனே ! நீ வருக 

கஅக . மதா விராகா வாமா - மதனன் மேல் விருப்பில்லாத 
வனே ! ஒளியுடையவனே ! தந்த சகாவே - குபேரனுக்குத் தோழ 
னே வானத்தந்தாதாவே - முகிவினுமதிகமான கொடையாளனே ! 
விசா விரோதா காரா - வியசனஞ் செய்யும் விரோதமான கஞ்சினை 
புணவாக வுடையோனே ! நீ வாகா - நீ வருக காக்க . 


. 


உகக 


தண்டியலங்காரம் 


பயந்த 


கஅ உ . மாவா பெருமையையுடையவனே ! நீதா - நீதியை 
யுடையவனே ! தா நீ வா மாவா - வலிமை நீங்காத செல்வமுடைய 
வனே ! யாவாமே மேவாயாவா ( மே வரயாவா யாவாமே ) - சோக் 
கடவாய் வாயாதனவாக எவைதாமாகும் ! நீவா - நீ வருதி ; ராமா 
மாரா - இராமனை யொப்பவனே ! மாரளை ஒப்பவனே ! ஆ - எரு 
தினை யொப்பவனே ! நீதாமே மாரா ராமா மேதா ; ( ஆமா மேதா ) - 
ஒழுங்குடையவனே ! நல்லுணர்வுடையவனே ! மே மார் 
மேன்மை பொருந்திய பின்மார்பிலுள்ள ஆத்திமாலையை ; நீதா - நீ 
தருதி . ( ஆமன் - ஒழுங்குடையவன் மேதன் - நல்லுணர்வுடை 
யவன் ) 
க அ கூ . பொற்றூணில் வந்த சுடர் - நரசிங்க மூர்த்தி , பொய்கை 

வண்ணல் - சரவணவாவியினாற் பெறப்பட்ட - முருகக் 
கடவுள் ; சிற்றாயன் முன்வனிதையாகி யளித்த செம்மல் - விட்டுணு 
மோகிநி என்னும் பெண்ணாகிப் பெற்ற ஐயனார் . 
கஅஎ . கானவாரண 

வாரண மரிய வாயினனே . 
-ள் . இனன் மான வாரண மரிய வாயினன் - சூரிய குலத்தவனாகிய 
சோழன் வலிய போர்செய்து தடுத்தலைப் பொருந்திய இடங்களை 
யுடையவனாகிய பகையாசன் ; கான ஆரணம் அரியவாய் - இசை 
யினையுடைய வேதமுழக்கங்களுமில்லாதனவாய் ; இனன் ஏதான 
வாரணம் அரியவாய் - கூட்டமாகப் பொருந்திய மதயானைகளின் 
முழக்கங்களுமில்லாதன வாய் ; கான வாரணம் அரிய வாயினன்- 
காட்டுக் கோழி சிங்கம் என்பவற்றின் ஒலிகளையுடைய இடங்களு 
டையவனாவன் . எ - று . ( இனன் - சூரியன் ; சோழன் , அரசன் 
வாரணம் - தடை , கோழி . வாய் - இடம் . ) 


கான 


அருஞ்சொற்பொருள்கோள் 


வன் . 


அகவல் - ஒலித்தல் ; " மயிலகவி அறுகால் - வண்டு ; பெடைக 
யாடலும் " 

மேறுகாறு முரையாகொல் ” 
அகளங்கன் - சோழராசர்களு அன்னை - அத்தன்மையை புடை 
ளொருவன் , களங்கமில்லாத யை ; " மண்ணின் மே வன்னை 
வன் ; அ -இன்மை , களங்கம் - வயவேந்தே. ” 
குற்றம் குலோத்துங்க சோழ 
னென்பாருமுளர் : கம்பநாட ஆக்கம் : மேன்மேலுயர்தல் " , 
ரும் “ புவிபுகழ் சென்னிபோ க்கம் புகழ் பெற்றது . " 
மலன் றோள் புகழ் " என்றார் . ஆகம் - மனம் , மார்பு . 
( இராமா , பில , க . 6 ) ஆய் - கடைவள்ளல்களுளொரு 
அத்தியூர் - அத்திகிரி ; அத்தி - வன் ; " போர்வே ளாயைக்கா 
யானை . 

ணியசென்மே . 
அதுலன் - ஒப்பில்லாதவன் ; அ- ஆயர் - தாயர் . 
மை , துல்யன் - ஒப்புள்ள ஆயாயாள் - அன்னையாயுள்ளாள் 

ஆயாயாளிற் சேர்த்துவது 
அநங்கன் - உருவமில்லாதவன் ; ஆரம் - முத்துமாலை ; " ஆரத்தா 
" யானை யிரதம் பரியாளிவை னோமருங்குல். ” 
யில்லை தானுமாங்கன் . " ( அந்- ஆல - ஆரவாரிக்க ; " மயின்மருல் 
இன்மை, அங்கம் உருவம் . ) 
அநபாயன் சோழராசர்களு ஆழி - சக்கரம் , தேர்ச்சில்லு . 
ளொருவன் ; அந் - இன்மை , 
அபர்யம் - கே . 

சை - ஒலி . 
அப்பு - நீர் ; சடைமருவு மப்ப இடையூறு - தீங்கு ; இடை . 

ணிந்தே . " 
அபயன் - சோழன் . 

இந்திரசாலம் - மந்திரம் , மருந்து 
அம்பு - நீர் ; " திட்டாதவம்பு " முதலியவற்றினால் ஒன்றினை 
அம்போருகம் - தாமரை; அம் வேறொன்றாகக் காட்டல் , 

போ - நீரில் , ருகம் பிறந்தது . மறைத்தல் முதலிய சபடவித் 
அரவம் - ஒலி , பாம்பு . 

தை ; இத்திரம் இசவூ சாலம் . 
அரவிந்தம் - தாமரை . 

கண்ணுக்கு மறைத்தல் . 
அரன் - சிவன் ; " நாணாமரற்கு . இந்தீவரம் - நீலோற்பலம் ; இ 
அரியேறு - சிங்கவேறு ; அரி இலத்தம். இபம் - விருப்பம் . 

யேறுகைப்பாடோள் இயமானன் - ஆன்மா . 
அருமர் தன்னார் அருமருந்து இரங்குதல் - ஒலித்தல், அழுதல் ; 
போல்வார் . 

யாழே யிரங்குவன . ” 
அற்றம் - அவயம்; " வள்ளல் இயல் - சாயல் . 
பிரிவற்றம் . " 

இறந்தவர் - சென்றவர் . 


கால 


- உறுவது . 


உகஅ 


தண்டியலங்காரம் 


சவிகை . குடை . 


ஈநம் - குறைவு . 


இனன் - சூரியன் , சோழன் . 

சவுத்துவம் - விட்ணுேவின் மார் 

பிலே அணியப்பட்டிருக்கும் 
ஈமம் - சவஞ்சுடும் விறகுகளின் ஓரிரத்திநம் ; கடலிற் பிறந் 
அடுக்கு ; தளிர்மேனி யீமக் 

தது ; தத்திதாந்த பதம் . குஸ் 
தரிக்குமோ. வென்று . ” 

துபம் ....கடல். 

சறை - களங்கம் . 
உரை - கீர்த்தி . 

கன்றல் - கோபித்தல்; " கன்றும் 
உழை - இடம் , பக்கம் , மான் . 

வயவ ரினம் . 


உசலாடல் 


தல். 


- 


ஊரல் - அசைத்தல் . 

காப்பியம் - ஒருவகை யிலக்கியம் ; 
அங்குமிங்குமலை 

இது , கவியாற் செய்யப்பட் 
டது என்னும் பொருளுடைய 

ஒரு தத்திதாந்தபரம் . கவி 
எயிறு - பல்லு ; " துளையெயிற்ற " 

புலவன் . 
ஏக்கறல் - யாம இத்தன்மை பெற் 
றிலேமே என்று விரும்புதல் ; 

கா - இருள் ; “ கார்மாலை 

காவிரி - காவேரியாறு . 
இன்றுமையாண் மாசிலா மு காவிரிகாடு - சோழநாடு . 
கங்கண் டேக்கற்றோ. " 

காவேரி- பொன்னியாற ; இது, 
ஏதிலன் - அந்நியன் . 

கவோன் மகளெனப் பொரு 
ஏர் - ஒப்பு . 

ள் படும் தத்திதாந்தபதம் . 
ஏரி - ஒருவகை நீர் நிலை . 

கானல் - நெய்தனிலம் , 
ஏனல் - தினை . 
ஓதம் - அலை . 

கிள்ளி - சோழன் . 

கிள்ளை கிளி; " மாற்றத்தாற் 
சச்சாலை கச்சபாலயம் ; " கச் 

கிள்ளை . 11 
சாலை எம்மான் . " காச - ஆமை , 

கிளைத்தல் - கிண்டுதல் . 
ஆலை - ஆலயம் , 
கடம் - காடு , பெருமுறை, யானை குடதிசை - மேற்றிசை . 
மதம் . 

குமிழ் - குமிழமரம் , நீர்க்குமிழி ; 
கடைய மகளிர் - கடைசியர் . குமிழ் மேன்மறியா . 
கண்கூடுதல் - சேர்தல் . குமுதம் - ஆம்பல் . 
சண்டல் 

; 

கண்டல் குருதி - இரத்தம் . 
கமகிழ் . " 

குழை - சேறு , காதணி ; " குழை 
கந்து - சம்பம் . 

பாருது . " 
கமலம - தாமரை: 

குளகம் - ஒருவாக்கியமாக முடி 
கரடம் - யானையின் கண்டம் . யும் பல கவிகளின் கூட்டம் ; 
கருடர் - கருகடதேசத்தார் . நான்கு கவிகளின் மேற்படச் 
கலசம் - குடம் ; செங்கலசக் சென்று முடிவதென்பாருமு 
கொங்கை . " 

ளர் . 
குள 

ஓரினக்கூட் 
கவ்வை - ஒலி ; " கவ்வைவிரிதி 

ரை . " 
கவி - குரங்கு , புலவன் . கூற்று - இயமன் . 


Na . 


- தாழை 


கண்டக 


- 


அருஞ்சொற்பொருள்கோள் 


உகக 


சூல் . 3 


கேதகை - தாழை . 

துத்தி - பாம்வீன் படப்பொறி , 

துப்புரவு - நுகரப்படுவது 
கொண்டல் - கீழ்காற்று; " கொ 
ண்டல் கொண்டலர் . " 

தோடி - சக்கரம் ; தோடிக்கூர் 
கொல்லி மருதயாழ்த் திறவகை வெம்படையால் . 
யினொன்று , சேரநாட்டுள்ள தேறல் - தேன் .. 
ஒருமலை . 
கொற்றவன் - அரசன் . 

தைவரல் - தடவுதல் ; மெல்ல 

வே தைவந்தாள் . 
கோட்டம் - வளைவு ; " கோட்டர் 
திருப்புருவங் கொள்ளா . " 

தோகை - மயில் , 
கோட்டல் - வளைத்தல் ; " கோட் 
டாமே போடும்புருவம் . 

தோடு - கூட்டம் , 
கோடல் - காந்தள் . 

நாநா - பலவிதமான ; அவ்வியயம் . 
கோடு - கொம்பு . 

. 
நாவாய் . மரக்கலம் . 
கோபம் - இந்திரகோபம் . 
கோரம் சோழன்குதிரை ;" கோ நீர்நாடன் - சோழன் . 
" ரந் தொழுத கொடிக்கு . " 

நுழை - நுண்மை; " நுழைமருங் 
சயமடந்தை - துர்க்கை . 
சாபம் -வில்லு ; " மேருசாபமும் . " நேரியன் - சோழன் .. 
சிமயமலை - இமயமலை . 
சிலம்பு - மலை ; “ உறைவது திரு பண்ணை -மகளிர் கூட்டம் , வயல் . 

பஞ்சவர் - ஐவர் , பாண்டவர் . 
மறைச் சிலம்பே.ம் 

பரிதல் - ஆற்றுப்போதல் ;" கண் 
சிற்றில் - சிறுவீடு , 

பரிய வல்லியோ, " 
சீலம் - நல்லொழுக்கும் . 

பாஞ்சாலி - பாஞ்சாலதேசரா 

சன் மகள் : திரௌபதி; தத்தி 
செயலை - அசோகமரம் 
சென்னை - சோழன் . 

தாந்தபதம். 
பாண் - பாணன் ; பாண்போ 

லும் . " 
சேயர் - தூரமுடையவர் . 
சேவகம் யானை துயிலிடம் . 

பார்த்தன் - அருச்சுனன் ; பிரு 

தையின் மகன் ;தத்திதாந்தம் . 
சோகம் - துக்கம் . 

( பிருதை - குந்தி ) 

பீலி - மயிலிறகு . 
தகைதல் - தடுத்தல் . 
தடித்து - மின்னல் ; “ தடித்துச் 
. சுடர்க்கொடி . " 

புகார் - காவிரிப்பூம் பட்டினம் , 

புயவலயம் - வாகுவலயம் . 
தாது - பூந்தாது . 

புரை. இவராம் . 
புனனாடு - சேழுநாடு.. 


. 


தார் - பூ . 


டல் 


வாடை 


உஉ O 

தண்டியலங்காரம் 
பூழியன் - சோழன் . 

டாது தனி நின்று பொரு 

ண்முடிபுங் கவி ; மற்றையகவி 
பெற்றம் - இடபம் ; அணிகொள் களாற் றொடராது விடப்பட் 
பெற்றமன்றே ” 

டதெனப் பொருள்படும் . 

முண்டகம் - தாமரை . 
பொங்குதல் - மேலேயெழுதல் . முல்லை-முல்லைக்கொடி , முல்லை 

நிலம் . 
பை - பாம்பினபடம் , 

வஞ்சி - கருவூர் . 
மடு - நீர்நிலை ; " எடுத்ததைந்ததா வேண்டானம் - கொய்யடிநாரை . 
மரை 

வயவர் - வீரர் 
மண்டல் - நெருங்கற்க ; வியங் வல்லி - படர்கொடி , விலங்கு 

கோள் . " துறை வெள்ள மண் வல்லியம் - புலி . 
மதன் - வலி . 

வடகாற்று . 
மாவம் - பிடவமரம் . 

வாரணம் - யானை . 
மலயம் - பொதியமலை . 

வாரி - நீர் . 
மலயாநிலம் - தென்றற்காற்று , வானவன் - சோழன் , 
மறை . இராசியம் . 

விடத்தேர் - ஒருமரம் . 
மாதங்கிரி - ஓர் யாறு . விராகன் - ஆசையற்றவன் . 
மாதர் - காதல் , பெண் . விலங்குதல்- விலகுதல் ; சிலை 
மாதவி - குருக்கத்திக்கொடி ; மது விலங்கு நீள் புருவம் . 
விற் பூத்தலுடையதென்னும் வில்லி - விற்படை யுடையவன் . 
பொருளுடைய ஒரு தத்திதா விரவலர் - கலவாதவர். 
ந்தபதம் . மது - வசந்தகாலம் , 
மாரி - மழை , முகில் . 

வீறு - பெருமை . 
• மால் - மயக்கம , " மால்கரி சாத் 

தளத்த " பெருமை , மால்வ வெய்யோன் - சூரியன் , விருப்ப 
ரைத்தோள் " கருமை , மா 

முடையவன் . 
விருள் சூழ் " காற்று , மால்க வெருவல் - அஞ்சற்க ; வெருவ 
டல் ( பக் . டுசு ) 

லாயிழை. ” 
மாற்றம் - வார்த்தை . 
மானம் - வலி , கர்வம் . 

வேய் - மூங்கில் 
கோன் - மாலுமி . 

வைகல் - நாள் , தங்குதல் . 
முத்தகம் - வேறுகவியோடு தொ வையகம் - பூமி . 


வேல . கரை . 


விஷயக்கிரமசூசிகை 
( இலக்கம் பக்கத்தைக் குறிக்கும் ) 


கசக 


அக்கரசு தகம் அக 

இடமலைவு உ 04 
அசசசசுவை கஉ ங 

இடைநிலைக்குணத்திவகம் சுச 
அடிதோறுமூனறிடத்து மடக்கு டைநிலைசசாதித்தீவகம் காசு 
ககம் 

இடைநிலைத்தொழிற்றீவகம்சு ச 
அடிமுழுது மடக்கு கசுஉ இடை நிலைப்பொருட்டீவகம்சு 
அடை பொது வாக்கிப்பொருள் இடைமுற்று மடக்கு கடுக 

வேறுபடமொழிதல் கஅ இடையிட்டுமிடாதும்வந்த 
அடையும் பொருளுமயல்பட விடையிறு திகண்மடக்கு 

மொழிதல் கஎ 
அடைவிபரீதப்படுத்தல் கூ கூ இடையிட்டு வந்தமுதன் முற்று 
அடைவிரவத்தொடுத்தல் கக மடக்கு கிசு 
அதிசயவணி காக 

டையிட்டுவந்தவிடைமுற்று 
அதிசயவணிவகை கதை 

மடக்கு கசுக 
அதிசயவுவமை சஉ 

இடையிட்டு வந்தவிறு திமுற்று 
அந்தாதிமடக்கு சசுசு 

மடக்கு கசக 
அதியமவுவமை கூக 

இடையினப்பாட்டு கசுக 
அநேகாங்கவுருவசம் சே இடையீரடி முழுது மடக்கு 
அபாவவேது கக 
அபூதவுவமை கூசு 

டையுமிறுதியுமுற்றுமடக்கு 
அயுத்தவேது ககா 

கசு 
அவநுதியணி கூக 

தரலிதரவுவமை உசு , சஎ 
அவடி கியுருவகம் கு.அ 

இயம்புதல்வேட்கையுவமை உச 
அவயவவுருவகம் குரு 

இயல்புவிபாவளை கடு 
அவயவியுருவகம் ருசு 

இயைபிலியுருவகம் குக 
அவலச்சுவை உசு 

இயைபுருவகம் 10 
அவிரோதசசிலேடை கூ அ இரங்கல் 

விலக்கு எக 
அழிவுபாட்டபாவவேது கக் இரண்டடிப்பாடமடக்கு கேடு 
அற்புதவுவமை TO 

இரண்டாமடிமுதன்மடக்கு 


ஆசமமலைவமைதி 20 எ 
ஆகமமலைவு உசே 
ஆர்வமொழி 420 


இரண்டாமடியுமீற்றடியு முதன் 
மடக்கு கரு 
ரண்டாமடியுமீற்றடிய முழுது 
மடக்கு கசுச 
ரண்டாமடியு மூன்றாமடிய 
முதன்மடக்கு கடு 


இகழ்ச்சிவிலக்கு எசு 
டமலைவமைதி உ OG 


222 


தண்டியலங்காரம் 


உவமவுருவகம் குசு 
உவமாதீவகம் சு அ 
உவமை ( புரநடை ) சு 0 

வமையணி உகூ 
உள்ளதனபாவவேது ககஉ 
உள்ளப்பெருமை ககக 
உறுப்புக்குறைவிசேடம் கசக 


இரண்டாமடியொழிந்தமூன்ற 
டியுமுதன்மடக்கு கரு அ 
ரண்டாமடியொழிந்தமூன்ற 
டியுமுழுதுமடக்கு கிசு 
இருபொருள் வேற்றுமைச்சமம் 

அக , க 0 
இருமையியற்கை அஎ 
இருவருக்கப்பாட்டு கசு எ 
இலேசவணி 4 கஎ 
இழிப்புச்சுவை கட்சி 
இறந்தகாலவிலக்கு எஉ 
இறுதிமுற்று மடக்கு கருக 
இறுதியொழிந்தமூன்றடியு 

முழுது மடக்கு கசுசு 
இன்சொலுவமை .. 2 
இன்பம் ககூ 
இன்மையதபாவ்வேது கக்க 


எதிர்காலவிலக்கு என் 
எழுத்து வருத்தனம் கஉ 
என்று மபாவவேது கக 


கொங்கவுருவகம் ரீச 
ஏதுவணி க 017 
ஏதுவிலக்கு அக 
எதுவுருவகம் ருஎ 
எதுவுவமை சடு 


ஈற்றடிமுதன்மடக்கு கருசு 
ஈற்றயலொழிந்தமூன்றடியு 
முதன்மடக்கு கரு அ 


ஐயவ திசயம் கட 
ஐயவிலக்கு அ 0 
ஐயவுவமை ஙக , சஎ 
ஐயவேது ககசு . 


ஒட்டணி கூசு 
ஒட்டணிவகை சுஎ 
ஒப்புமைக்கூட்டவணி கசக 
ஒப்புமைக்கூட்டவுவமை சக 
ஒருங்குடன்றோற்றவேது கககூ 
ஒருசொல்லேநான்கடியுமீடக்கு 


ககரு 


உடன்படல்விலக்கு எக 
உண்மையுவமை உஎ 
உதாத்தவணி ச K0 
உதாரம் கரு 
உபாயவிலக்கு எறு 
உய்த்தலில் பொருண்மை கசு 
உயர்ச்சிவேற்றுமை அசு , கக 
உருத்திரச்சுவை கஉ கா 
உருவகதீவகம சு அ 
ருவகப்பின்வருநிலை எக 
உருவகம் ( புறநடை ) சு 0 
ருவகவகை சாக 
உருவகவணி சஅ 
உருவகவுருவகம் நிச 
உலக மலைவமைதி உ O சு 
உலக மலைவு உ Os 
உவமப்பொருட்பின்வருநிலை 


ஒருபொருட்டீவகம் சுஎ 
ஒருபொருள் வேற்றுமைச்சமம் 


ஒருவயிற்போலியுவமை கூட எ 
ஒருவருக்கப்பாட்டு கசுஎ 
ஒருவழிச்சேறல் அது 
ஒருவினைச்சிலேடை கூடு 
ஒழுகிசை கச 
ஒற்றுப்பெயர்த்தல் கஅச 
ஒற்றெழுத்தில்லாப்பாட்டு 


எக 


சசுஅ 


உவமவழுவமைதி சடு 
1.வமவுருபு சசு 
உவமவுருவகங்களின் புறாடை 


ஒன்றினொன்றபாவவேது ககச 


ஓருயிர்மடக்கு சுசு 


உஉ கூ 


விஷயக்கிரமசூசிகை 
ஓரெழுத்து மடக்கு சுசு 


சௌடம் க 


காச 


கடைநிலைக்குணத்தீவகம் சுடு சக்கரபர்தம் கஎஎ 
கடைநிலைத்தொழிற்றீவகம் கடு சங்கீர்ணவணி உ 
கடை நிலைப்பொருட்டீவகம் கரு சக்திவழு 200 
கடையீரடி முழுதுமடக்கு கககூ சமநிலை கஉ 
கர்த்தாகாரகவேது காஅ சமாகிதவணி உக 
கரந்துறைப்பாட்டு கஎசு 

சமாதானவுருவம் கெ 
கருமகாரகவேது க 0 க . 

சமாதி அ 
கருவிகாரவேது க 0 க 

சமுச்சயவுவமை உஎ 
கவர்படுபொருண்மொழி க்கச சருப்பதோபத்திரபந்தம் 
சலைமலைவமைதி உ 0 சு 

கஅக 
கலைமலைவு 2 

சாதிக்குறைவிசேடம் கச O 
காதைகரப்பு கஎரு 

சாதித்தன்மை உஉ 
காந்தம் கசு 

சாதிவேற்றுமை கூஉ 
காப்பியம் எ 
காமசசுவை கஉரு 

சித்திரகவி ககக . 
காரக்வேது க o எ 

சித்திரவேது கககூ 
காரணவிலக்கு எச 

சிலேடைத்தீவகம் சுஎ 
காரியமுத்து அங்காரணநிலை சிலேடையணி ககக 

சிலேடையின் முடித்தல் அடு 
காரியவிலக்கு எச 

சிலேடையருவகம் நக 
காலமலைவமைதி உமரு 

சிலேடையுவமை சக 
காலமலைவு உகை 

சிலேடைவிலக்கு அக 

சிலேடைவேற்றுமை கக 
குணக்குறைவிசேடம் கூக சிறப்பவநுதி ககூஉ 
குணத்தன்மை உக 

சிறப்புருவகம் டூஉ 
குணவதிசயம் காஉ 
குணவவ நுதி கஙஉ 

சுழிகுளம் கஅக 
குணவிலக்கு எங 

சுவையணி கஉக 
குணவேற்றுமை கூக 
குளகம் - உ 

செம்மொழிச்சிலேடை கூச 
குறிப்பு நுட்பம் காசு 

செய்யுணெறி அ 

செய்யுள் வழு கசஅ 
கூடசதுர்த்தம் கஎக 

செல்வப்பெருமை 5.0 
கூடாவியற்கை அரு 

செறிவு க 0 
கூடாவுவமை கூ அ 
கூடுமியற்கை அசு 

சொல்வழு சகசு 

சொல்விரோதம் கசக 
கையறல் விலக்கு எஅ சொற்பின்வருபிலை சுக 

சொற்பொருட்பின் வருநிலை எ 0 
சோமுத்திரி சுக 

சொற்றொடர்நிலை அ 


உஉச 


தண்டியலங்காரம் 


ஞாபசவேது கக 


தலைமைவிலக்கு என 
தற்குறிப்பேற்றவணி க 06 
தற்குறிப்பேற்றவுவமை 
ன்மேம்பாட்டுரை கஉஎ 
ன்மையணி உ O 


நியமச்சிலேடை உசு 
வியமவிலக்குச்சிலேடை உஎ 
நியமவுவமை .0 
நியாயமலவமைதி உ 04 
நியாயமலைவு 205 
நிரநிறையணி 20 
நிரநிறைவழு கசுடு 
நிரோட்டம் கஅகூ 
நிலைபியற்பொருட்டற்குறிப் 
பேற்றம் க 0 சு 


திரிபங்கி 4 அஅ 
திரிபாதிசயம் க ச , சஎ 
திரிபாகி 4 அன . 


நுட்பவணி காசு 


தீமை நிதரிசநம் கசகூ 
தீவகவணி சுக 


துணிவதிசயம் சங 
துணை செயல்விலக்கு என 


பண்புப்புணர்நிலை கரு 
பரவசவிலக்கு எஎ 
பரியாயவணி கஉஅ 
பரிவருத்தனையணி கரு 
பலபொருளுவமை கூச 
பலவயிற்போவியுவமை உஎ 
பலவினைச்சிலேடை கூரு 
பழிப்பது போலப்புகழ்தல் ககக 
பழிப்பொப்புமைக்கூட்டம் 


தூரகாரியவேது கககூ 


தெளிவு சக 


தேற்றவுவமை உஉ 


பாவிகவணி கருகூ 


தொகைநிலை உ 
தாகையுருவகம் சக 
தாகையுவமை உடு 
தொகைவிரியுருவகம் 10 
தெரிடர் நிலை - 
தாழிநுட்பம் ககஎ 
தாழில்வேற்றுமை க 
தாழிலதிசயம் -01 
தொழிற்குறைவிசேடம் கச 0 
தாழிற்றன்மை உஉ 


பிரிபொருட்சொற்றொடர் ககக 
பிரிமொழிச்சிலேடை கூச 
பிறிதுபடுபாட்டு கஅகூ 
பின்வருநிலை சு அ 


நகைச்சுவை கஉஎ 


புகழ்தலுவமை உக 
புகழ்மைநிதரிசநம் கசஅ 
புகழ்வதுபோலப்பழித்தல் ககக 
புகழாப்புகழ்ச்சியணி கசஎ 
புகழொப்புமைக் கூட்டம் கசஉ 
புணர்நிலையணி செக 
பெயர்பொருட்டற்குறிப்பேற் 

றம் 406 
பெருங்காப்பியம் ச 


நாகபந்தம் கஎங 
நால்வருக்கப்பாட்டு கசு . 
நான்கடியுமுழுதுமடக்கு கசுடு 


விதழ்காலவிலக்கு எட 
விதரிசாவணி சஅ , அ 
நிந்தையுவமை கூ o 


பொதுரீங்குவமை உக 
பொருட்குறைவிசேடம் கசக 


விஷயக்கிரமசூசிகை 


உஉரு 


பொருட்டன்மை உக 
பொருட்டொடர் நிலை - 
பொருட்பின்வருநிலை காக 
பொருள்விலக்கு எகூ 
பொருள் விரோதம் கசச 
பொருள் வேற்றுமை கூஉ 
பொருளதிசயம் காக 
பொருளவநுதி கூஉ 


முதனிலைத்தொழிற்றீவகம் 
முதனிலைப்பொருட்டீவகம் சு . 
முயற்சிவிலக்கு என் 
முாசபந்தம் க அரு 
முரண்வினைச்சிலேடை கடசு , 
முரணித்தோன்றல் அ 
முழுவதுஞ்சேறல் அக 
முற்றுமடக்கு கடுக 
முற்றுருவகம் குரு 
முன்னவிலக்கணி எக 
முன்னையமூன்றடியுமுதன் 
மடக்கு கரு அ 


மடக்கு கடுச 
மறுபொருளுவமை உஅ , சஅ , 
மலைவமைதி உரு 


மாத்திரைச்சுருக்கம் க அச மூவருக்கப்பாட்டு கசா அ 
மாத்திரைவருத்தனம் கஅரு மூன்றாமடி முதன் மடக்கு கருசு 
மாலைத்தீவகம் சுசு 

மூன்றாமடியநான் காமடியு முதன் 
மாலைமாற்று கஎக 

மடக்கு கருஎ 
மாலையுவமை உக 

மூன்றாமடியொழிந்தமூன்றடியு 
மாறுபடுபொருண்மொழி கசு முழுது மடக்கு கசுச 
மாறுபடுபுகழ்நிலை கசடு 

மெல்லினப்பாட்டு கசுக 
முத்தகம் க 
முதலடிமுதன்மடக்கு கடுடு மொழிந்தது மொழிவு கககூ 
முதலடியுமிரண்டாமடியுமுதன் 
மடக்கு கடுசு 

மோகவுவமை ந.ரு 
முதலடியுமீற்றடியுமுதன்மடக்கு 
கரு எ 

யதிவழு ககள் 
முதலடியுமீற்றடியுமுழுதுமட 
க்கு சகல 

யுத்தவேது ககச 
முதலடியுமூன்றாமடியுமுதன் 
மடக்கு கருஎ 

வல்லினப்பாட்டு கசு அ 
முதலடியுமூன்றாமடிமுழுது 
மடக்கு கசுகூ 

வழுக்களின் வகை கக ) 
முதலீரடியுமுழுதுமடக்கு கஉ வன்சொல்விலக்கு எதி 
முதலுமிடையுமுற்றுமடக்கு 

வாழ்த்தணி கடுக 
முதலுமிறுதியுமுற்றுமடக்கு வாழ்த்துவிலக்கு எடு 
முதலொழிந்தமூன்றடியுமுதன் விகாரவுவமை கூடு 
மடக்கு கடுக 

விசேடவணி கக 
முதலொழிந்தமூன்றடி யு முழுது விபரீதப்படுத்தல் அள 
மடக்கு கசுச 

விபரீதவுவமை கூட , சஎ . 
முதனிலைக்குணத்திவகம் சுஉ 

விபாவனையணி கச 
முதனிலைச்சாதித்தீவாகம் சுட வியரிலையுருவகம் டுஉ 


வலி எ 


ககம் 


உஉசு 


தண்டியலங்காரம் 


வீரச்சுவை கஉஉ 


வெகுளிவிலக்கு எக 


அ . 


வியப்புச்சுவை கஉச 
விரியுருவகம் Co 
விரியுவமை உரு 
விருத்த தீவகம் சுஎ 
விரூபகம் கே 

ரோதச்சிலேடை கக எ 
விரோதவணி கசங 
விரோதவுவமை ச . 
விலக்கணிவதை எஸ் . 
விலக்கியல் வேற்றுமை கூ ங 
விலக்குவமை சாசு 
விலக்குருவகம் – அ 

னாவுத்தரம் கஎரு 
வினைப்புணர்நிலை கசசு 
வினையெதிர்மறுத்துப்பொருள் 
புலப்படுத்தல் கசு 


வேற்றுப்பொருள்வைப்பணி 
வேற்றுப்பொருள் வைப்பணி 

வகை அஉ 
வேற்றுப்பொருள்வைப்பு 

விலக்கு அக 
வேற்றுமையணி அ அ 
வேற்றுமையுருவகம் டூஎ 
வேறொருகாரண போபனை 


வைதருப்பம் கூ 


அரும்பதவகராதி 


அசம்பாவிதோபமை கூ அ எதிர்ப்பொருளுவமை உ அ . 
அசாதாரணோபமை ஙகூ எடுத்துக்காட்டு சக்க 
அந்நியோந்நியோபமை உசு 
அநந் நுவயவணி சஎ 

ஏகார்த்தம் ககூகூ 
அநுசயாக்கேபம் எ அ 

ஏகேவசத்தம் க.அ 
அநேகே வசத்தம் கூட எ 
அப்பிரத்துதப்பிரசஞ்சை கசசு ஐயவணி சஎ 
அபார்த்தகம் கேக 
அபிந்தபதச்சிலேடை கூச ஒப்புமைக்கூட்டம் சஅ 
அயுக்தரூபகம் டுக 

ஒழிப்பணி சஅ 
அர்த்தவியக்தி கசு 
அர்த்தாந்தரநியாசம் - அஉ ஓசம் கஎ 
அழுகை கஉசு 

சலாபம் 2 
ஆக்கேபம் எக 
ஆகமம் 1-0 / 

காரியானந்தரசம் ககச 
ஆபேரூபகம நது 
சி ரு , கருக 

குறிப்பு கரு , கசு 
ஆசிக்கியாசோபமை உ . ச 
ஆர்ச்சக்கரம் கஎஎ 

சகோத்தியணி சஅ , சக 
ஆரைச்சக்கரம் கஎஎ 

சஞ்சயம் கக 
ஆவிருத்தி சுகூ 

சஞ்சயோபமை கூக 

சந்தேகாலங்காரம் கூக 
இளிவரல் கஉ ச 

சமதை கட் 

சமாசோக்தி கஎ 
இரீதி 

சடூபமை கூஉ 

சர்வதோபத்திரம் கஅஉ 
உபமானம் உங 
உபமேயம் 2 » 

சாதாரண தர்மம் உக 
உபமேயோபமை உசு , சஎ 

சாதி உஉ 
உருவகம் சஎ 
உல்லேகாலங்காரம் சஅ 

சிலிட்டம் க 0 
உவகை கஉரு . 

சிறுகாப்பியம் எ 
உவமப்போலி கஎ 
உவமையணி சஎ 

சுகுமாரதை ககு 
உற்பிரேக்ஷிதோபமை சச 

சுட்டிக்கூராவுவமம் உ . 
உற்பிரேட்சை கலரு 

சுவபாவோக்தி உக 


ஊர்ஜச்சுவி கஉஅ 


சூக்குமாலங்காரழ் ககக 


உஉ அ 


தண்டியலங்காரம் 


தத்துவாக்கியாகோபமை உ அ 
தடுமாறுவம் உ 
தர்மோபமை உன் 


பிறிதுமொழிதல் கள 
பெருமிதம் சட்ட 


தானவீரம் கஉஉ 


பொருட்காரகம் க 0 க 
பொருளுவமை உசு 


திரிபணி சஎ 
திருட்டாந்தவணி சஅ 


மயக்கவணி ச எ 
மருட்கை கஉரு 


தீபகம் -உ 
துல்லியயோகிதை கசஉ 
துல்லியயோகோபமை ச 


மாதுரியம் காக 


100 


முத்தகம் உ 


தாகைநிலை கூ , கஎ 


மெய்ப்பாடு கஉக 


நமஸ்கிரியை ரு 


மேற்கோள் ககக 


நாடக வழக்கு உரு 
நாற்பொருளகு 


யதாசங்கியம் கஉ o 
யதிப்பிரஷ்டம் ககஎ 
யமகம் கடுக 


நிர்ணயோபமை உஉ 
நிவர்த்தி க 04 
நினைப்பணி சஎ 


யானைத்தொழில் கூ 


நுவலா நுவற்சி கள் 


யுக்குமம் உ 
யுக்தரூபகம் நுக 


நெகிழிசை க 0 
நெறி கூ , ஆறுவகை கக 


வஸ்துயிர்த்தேசம் 3 
வஸ்தூபமை உ சா 


பருவம் டு 


பாட்டு 

அ 
UN 620 L அ 
பாவம் சஉச 
பாவிகம் கருக 


விக்கிரியோபறை 
விசேடணரூபகம் – உ 
விஷமரூபகம் உ 
விபரியாசோபமை ந ங 
விபிதிரேகம் அஅ 
வியதிரேகவணி சஅ 
வியர்த்தகம் ககஉ 
வியாசஸ்துதி கச எ 
விளக்கணி சஅ 


பிந்நபதச்சிலேடை கூச 
பிரசஞ்சோபமை உக 
பிரசாதம் கக 
பிரத்து தப்பிரமிசையணி . சஅ . 
பிரதிவஸ்தூபமை உ.அ , சஅ 
பிரதிவேதோபமை சச 
பிரதீபாலங்காரம் கூ ங , ச எ 
பிரவிருத்தி அ 


வீறுகோளணி கங O 


வெகுளி கஉ . 
வெகூபமை 4 . 


சூத்திரக்கிரமசூசிகை 


சஙங 


ரண எங் 


அடிமுழுதுமடக்கலும் சு 2 உண்ணிகழ்தன்மை கஉக 
அது தான் , ஓரடி கரு 

உதாரமென்ப கரு 
அதுவே , அடையும் கூஎ உய்த்துணரவரும்வழி ககசு 
அதுவே , குணம் பொருள் கூக உரிய பொருளின்றி கஅ 
அதுவே , செம்மொழி 

உருவகமுவமை டுக 
அதுவே , பொருள் குணங்கா உலகறிகாரணம் கூச 

உலகெனப்படுவது உ ) கூ 
அதுவே , பொருளகுணஞ்சாதி உலகொழுக்கிறவா கசு 

உவமையும்பொருளும் சஅ 
அதுவே , பொருள் குணக்தொ உவமையேது நிசு 

ழில் 50 க 
அதுவே, மாலை ரு 

எவ்வகைப் பொருளும் 90 
அதுவே , விரியே உச 

எழுத்தின் கூட்டம் கருசு 
அபாவதானும் கக 

எனறுமபாவம் கக 
அவற்றள் , பிரிபொருட்சொற் 
றொடர் கஈக 

ஏற்றசெய்யுட் கக 
அவற்றள் , முத்தகச்செய் 
யுவ க 

ஒப்புமையில்லது கருட 
அவைதாம் . சருதிறப் 

ஒரு நரன் முன் கரு 
அவைதாம் , வீரமச்சம் 52 உ 

ஒருபொருடுணிய கச 
அவையா க 0 க 

ஒரு கைச்சொற்றொடர் கூக 
அற்புதஞ்சிலேடை ச 0 

ஒருவகை நிகழ் கசஅ . 
அறமுதனான்கினும் எ 

ஒருவினை பலவினை கூடு 
அன்னபோலெனும் க 0 எ ஒழுகிசையென்பது கச 
தமமென்பன உபச 

ஓரடி யொழிந்தன கடுகு 
ஆதியிடைக்டை ருச ஓரெழுத்து மடக்கலும் கசுசு 
ஆர்வமொழி கஉ o 
ஆரிடத்துள்ளும் கூசு சருதியகுணத்தின் கசக 

ருதியது கிளவா கஉ அ 
படமெனப்படுபவை உ OA ருதியபொருடொகுத்தது 
இரண்டாம் வேற்றுமை உ 00 
இன்னார்க்கின்ன கருக 

ருதிய பொருடொகுத் கசரு 


கசு 


20 


உங O 

தண்டியலங்காரம் 
கருதியபொருளை கசு தொகைநிலைச்செய்யுள் - 
சலையெனப்படுபவை 202 
களியினும்பித்தினும் ககஉ நியாயமென்பது உ OM 

திரனிறுத்தியற்றுதல் க 20 
காமமுமச்சமும் ககக 
காலம் பொழுதொடு 105 பண்புச்தொழிலும் 2 க 

பழிப்பதுபோலும் கசவ 
ணந்தொழில்சாதி சுக 
குணந்தொழில் முதலிய கூக பாவிகமென்பது கருக 
குளகம்பலபாட் உ 
குறிப்புவெளிப்படுக்கும் ககள் பிரிபொருட்சொற்றொடர் ககா 
கூற்றினுங்குறிப்பினும் அஅ 

புகழ்வது போல - அ 
கூறியநெறியின் உரு புகழினும்பழிப்பினும் க P2 
கூறியவுறுப்பிற் எ 

பெயர்பொருள் காரு 
கோமூத்திரியே கசுக பெருங்காப்பியநிலை - 

பெருங்காப்பியமே . 
கௌட்மென்பது க 

பொருள்பரிமாறுதல் கரும் 
சந்திவழுவே உ o 

பொருளினுஞ்சொல்லினும் உ 


சிறப்பினும் பொருளினும் கூக போலமான சசு 
செய்யுளந்தாதி அ 

மனப்படுமொருபொருள் 
செய்யுளென்பவை க 
செய்யுள் வழு கக 

மாறுபடு சொற்பொருள் கசக 
செறிவெனப்படுவது 10 மாறுபடு பொருண்மொழி ககஉ 
செறீவேதெளிவே க 

மிகுதலுங்குறைதலும் சடு 
சொல்லின் கிழத்திக 
சொல்லினும் பொருளினும் கக முதல்வனும் பொருளும் கமஎ 
சொல்வழு கக்க 

முந்துதான் முயல்வுறூஉந் கஉக 

முழுவதுஞ்சேறல் அஉ 
தன்மையுவமை 20 

முன் வருஞ்சொல்லும் சு அ 

முன்னத்தின் மறுப்பின் எக 
தான் றற்புகழ்வது கஉஎ முன்னொன்று தொடங்கி அஉ 


தூரகாரியமு கககூ 


மெய்பெறலிரித்த 40 எ 
மெய்பெறுமரபின் அ 


தெரிபுவேறுகிளவாது ககசு 
தளிவெனப்படுவது கக 


மேற்கோளேறு கக 0 


தொகையேவிரியே சக 


மொழிந்தது மொழிவே கககூ 


சூத்திரக்கிரமசூசிகை உஙக 
மொழியப்பட்ட கருஉ வழூஉப்படலில்வழி ககடு 

வனசொல்வாழ்த்து எச 
யதிவழுவென்பது ககள் 

வியத்தகு செல்வமும் கட O 
யாதன் றிறத்தினும் க 0 எ விரவத்தொடுப்பது கஉ 

விரைவினுஞ்சிறப்பினும் ககச 
வகையுளி கக அ 

வினை பண்பெனு கசக 
வலியெனப்பவெது க 
வழக்காறாயின் ககஎ 

வேற்றுப்பொருள் அ o 


சென்னை வித்தியா துபாலனயந்தி சாலையில் அ = சிடப்பட்டது 


உபக்கிரமணிகை 


5 


பலவாயின . உவமையணி வகைகளுள்ளே சில , உவடிவணி 
ஒன்றே கூறிய தொல்காப்பியத்துள்ள உவமவியற் சூத்திரங் 
களிலே அடங்குகின்றன . " சுட்டிக் கூறாவுவமம் " என்னுஞ் 
சூத்திரத்திலே தொகையுவமை என்பதும் , “ பொருளே யுவ 
மஞ் செய்தனர் என்னுஞ் சூத்திரத்திலே விபரீதவுவமை 
மான்பதும் , தடுமாறுவமம் " என்னுஞ் சூத்திரத்திலே ஐய 
வுவமை , இதாவிதாவுவமை என்பனவும் , வேறுபட வந்த 
வுவமத்தோற்றம் என்னுஞ் சூத்திரத்திலே உவமசம்பந்த 
முடைய வேறு பலவணிகளும் அடங்குவனவாம் இன்னும் 
உவமவகைகளுள்ளே சிலவற்றையும் வேறு சில பொருளணி 
களையும் சாகித்தியதர்ப்பணம் , சரசுவதிகண்டாபாணம் முத 
லிய வடமொழியலங்காரகா ர் வேறு வேறலங்கா மாகக் 
கூறுவர் . பொது நீங்குவமையை அநந்நுவயவணி என்பர் . 
ஐயவுவமையை ஐயவணி என்பர் . விபரீ தவுவமையைப் பிர 
தீபவணி என்பர் . திரிபதிசய்வணியைப் பிராந்திமத்தணி 
என்பர் . இவ்வாறே வேறாகக் கூறப்படுவனவும் பல . 

இத்தண்டியலங்காரத்திற்கு எழுதப்பட்டிருக்கும் உரை 
யோடமைந்துள்ளனவாகிய உதாரணகவிகளெல்லாம் சொல் 
லினும் பொருளினுஞ் சுவைபடும் இன்பமுடையன ; சில கவி 
கள் நான்மணிக்கடிகை, திரிகடுகம் , நாலாயிரப்பிரபந்தம் முத 
லியவைகளிலே வருவன , பல கவிகள் புலப்படாதன , அவற் 
றுள்ளும் பல அநபாய சோழ ராசாவின் புகழமைந்துள்ளன ; 
முதலிலே முத்தகச்செய்யுளுக்கு உதாரணமாக வருங் கவி 
விலும் , 

" என்னேய் சிலமடவா ரெய்தற் கெளியவோ 

பொன்னே யநபாயன் பொன்னெடுந்தோள் " 
என அநபாய சோழராசாவின் பேர் வருகின்றது . இறுதி 
யிலுள்ள வாழ்த்தணியின் உதாரணகவியிலும் அவன்பேர் 
வருகின்றது . வெண்பா : 

மூவாத் தமிழ்பயந்த முன்னூன் முனிவாழி 
ஆவாழி வாழி யருமறையோர் - காவிரிநாட் 
டண்ண வகபாயன் வாழி யவன்குடைக்கீழ் 
மண்ணுலகில் வாழி மழை . 


6 


உபக்கிரமணிகை 


இவ்வுரையை முதனூலாகிய காவ்யாதர்சத்தோடும் , 
சாகித்தியதர்ப்பணம் . சரசுவதிகண்டாபரணம் முதலியவை 
களோடும் , வேறு சில தமிழ் நூல்களோடுஞ்சேர்த்துப் பார்த்த 
போது பல பாகங்கள் திருத்தப்படுதற் குரியனவாகக் காணப் 
பட்டன. பெருங்காப்பியநிலை என்னுஞ் சூத்திரத்திலே 

சந்தி என்பதற்கு வித்தல் விளைவு துய்த்த லென்பதுபோல் 
வது " என்பதும் , விரியுவமை என்பதற்குப் " பண்பு முதலி 
யன விரிந்துநிற்பது " என்பதும் , மறுபொருளுவமை என்ப 
தற்கு முன்னர் வைத்த பொருட்கு நிகாராவதோர் பொருட் 
பின்னர் வைப்பது என்பதும் , பலவயிற்போலி புவமை 
என்பதற்கு ஒருதொடர்மொழிக்கட் பலவுவமை வந்தால் 
வந்தவுவமைதோறும் உவமைச்சொற் புணர்ப்பது " என்ப 
தும் , “ உலகறிகாரணம் என்னுஞ்சூத்திரத்திலே “ வேருெரு 
காரணமியல்பு குறிப்பின் என்பதற்கு “ பிறிதோர் காரணம் 
இயல்பாகக் குறிப்பாக என்பதும் , ஒப்புமைக்கூட்டவணி 
உணர்த்துஞ் சூத்திரத்திலே “ கருதியகுணத்தின் " என்ப 
தற்கு " கருதிய குண முதலாயினவற்றின் என்பதும் உரை 
யாகக் காணப்பட்டன . சித்திரகவிகளுள்ளே இரண்டாங்கவி 
" கூடசதுக்கம் என்றிருந்தது . காதை கரப்பு , காந்துறைப் 
பாட்டு என்பவற்றினுரை மாறனலங்காரச் சூத்திரத்தோடு 
மாறுபட்டிருந்தது . ஆறாறச்சக்கரத்தின் 

உதாரணமாகிய 
" தண்மலர்வில்லி " என்னுங் கவி சக்கரத்திலே அமைக்கப் 
படும்போது , ஓரெழுத்தாய்க் குறட்டிலே பொதுவாக நின்று 
மும்முறை படித்தற்குரிய எழுத்து ஒரு முறை க மெய் 
யும் , இருமுறை ரகரவுயிர்மெய்யுமாகப் பெற்றும் , சூட்டிலே 
பொதுவே நிற்றற்குரிய ஓரெழுத்து ஒருமுறை தகரமெய் 
யும் , ஒருமுறை தகரவுயிர்மெய்யுமாகப் பெற்றும் பிழைப் 
பட்டிருந்தது . 


இவைகளையும் , இவைபோன்ற பிறவற்றையும் வேறாக் 
கியும் , வேறு சிலவற்றை விலக்கியும் , ஆவசியகமான சிலவற் 
றைக் கூட்டியும் , விஷயங்களை வேறுவேறாக விரித்து விளக்கி 
யும் , முன்னுள்ள உதாரணகவிகளோடும் பின்னும் பலகவி 
களைக் கந்தபு கணம் இராமாயணம் முதலியவற்றினின்றும் 


உபக்கிரமணிகை 


எடுத்துக்காட்டியும் , முரசபந்த கோட்டம் புதுவதாகத்தீட்டி 
யும் இப்பொழுதெழுதப்பட்டிருத்தலால் இவ்வுரை புதுக்கப் 
பட்டதாயிற்று . உதாரணகவிகளெல்லாம் . பெரும்பாலும் 
பொருள் புலப்பாடுடையனவாயிருத்தலால் உரையெழுதப் 
படவில்லை; இதனைக் கற்றற் குரியவரும் இலக்கியப்பயிற்சி 
யும் , ஏனையிலக்கணப் பயிற்சியும் பெற்றவராவர் ; ஆயினும் 
பூலப்பாடில்லனவாகத் தோன்றிய சில சொற்களுக்குஞ் சில 
சொற்றொடர்களுக்கும் உரை எழுதிச் சேர்க்கப்பட்டிருக் 
கின்றது . முன்னையவுரையை அநுசரித்தன . நன்கு 
புலப்படாதனவுஞ் சில . மாறாகக் காணப்படும் எவ்வகை வழுக் 
களையுந் திருத்தி வெளிப்படுத்துதல் தெள்ளியோர் கடன் . 
ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவல 7 வர்கள் 

போபகாரமாகத் 
தொடங்கி நடாத்தி வந்த வித்தியா தருமவிடயங்களைப் பரி 
பாலித்து வளர்த்து வருபவராகிய ஸ்ரீமத் . ந . க . சதாசிவப் 
பிள்ளையவர்கள் செய்த உதவிகள் மிகப்பல . திருத்தங்கள் 
பலவாகச் செய்தும் , பொருத்தமுந் தோற்றமும் பொருந்து 
மாறு பதிப்பித்தும் , நாகபந்தம் முரசபந்தம் முதலியவை 
களைச் சித்திரகோட்டங்களில் அமைப்பித்தும் இவ்வலங்கா 
மத்தினை அச்சினாலும் அலங்காரமாக்கினார்கள் . இவர்கள் 
நன்றி நம்மால் என்றுங் கொண்டாடப்படுக . 

இதனை உள்ளக்கிளர்ச்சியோடும் விரைவின் முடிக்கும் 
பொருட்டு நல்லுரையான் மகிழ்வித்துத் திரவியோபகாரமுந் 
தக்கவாறு செய்த பெருமையாளருடைய பெருநன்றி மறக் 
கப்படுவதன்று ; அந்நன்றியாளரும் என்றும் பண்பு பாராட் 
டப்படுதற்குரியர் : 

நயனொடு ஈன்றி. புரிந்த பயனுடையார் 
பண்புபா ராட்டு முலகு . 
செந்தமிழ்ப் பரிபாலநம் பூண்டு தண்டமிழின் மேலாந் 
தமமாயுள்ள திருக்குறளுரை , திருக்கோவையாருரை முதலிய 
செந்தமிழ் நூலுரைகள் வெளிப்படுதற்குக் காரணமாய் விளங் 
கிய தந்தையார் போலச் செந்தமிழ் நூலுரைகளுக்குத் தாமும் 
உபகரித்து வரும் பெருமையுடையார் எவரோ அவரே அந் 


8 


உபக்கிரமணிகை 


நன்றியாளராவர் . அவர் தாம் யாவரெனின் ; பாலவனத்தம் 
ஜமீந்தார் என்றும் , மதுரைத் தமிழ்ச்சங்கத் தலைவர் என் 
றும் , தலைமைப்புலவர் என்றும் , செந்தமிழ்க் கலாவிநோதர் 
என்றும் , செந்தமிழ்ப் பரிபாலகர் என்றும் , பிரபு என்றுஞ் 
சொல்லப்படும் ஸ்ரீமான் . பாண்டித்துரைத்தேவர் என்போம் . 
மூவேந்தரும் போய் , முச்சங்கமும் போய்ப் , பாவேந்தரும் 
குறைந்து பழைய நாலுரைகளும் மறைந்து , படிப்பாரு 
மின்றிக் , கேட்பாருமின்றித் தமிழ்க்கல்வி மழுங்கிவரும் இக் 
காலத்திலே மதுரை மாநகரிலே வித்துவசங்கங் கூட்டியும் 
அருந்தமிழ் நால்களை ஈட்டியும் , படித்து வல்லராவார்க்குப் 
பிரிசில் கொடுத்தும் , செந்தமிழ் என்னும் வாசிக மாசிக 
பத்திரிகையை வெளிப்பட விடுத்தும் பிரபுவவர்கள் பலவாறா 
கச் செய்துவருந் தமது செந்தமிழ்ப் பரிபாலனச் செயல் 
களுள் இதனையும் ஒன்றாக மதிப்பார்கள் என்பது நமது 
கருத்து . 
யப்பாணத்துச 

இங்ஙனம் , 
சன்சைம் 
சோபகிருதவ 

ஐப்பசி அ . குடாாசுவாமிப்பிள்ளை 


குமாரசுவாமிப்புலவர் இயற்றிய நூல்கள் 
தமிழ்ப்புலவர்சரித்திரம் . இது தமிழ்மொழிக்கணுள்ள 
இலக்கியலக்கணங்களைக் கலக்கமறக் கற்றுத் . தெளிந்த 
மெய்யுணர்வும் பிரபந்தஞ்செய்யும் பெருவலியுமுடைய இரு 
நூறு புலவர்களின் சரித்திரச் சுருக்கம் அமைந்துள்ளது . 
இதனைக் கற்பவர் முற்காலத்திலே அ.சர்களும் பிரபுக் 
களும் புலவர்கட்குச் செய்த ஔபசாரிகங்களையும் , கல்வி 
வளர்ச்சிக்கும் உள்ளக் கிளர்ச்சிக்கும் காரணமான சரித் 
திர பாகங்களையும் , பல்வகை நூல்களின் நாமதேயங்களை 
யும் , சொல்லும் பொருளும் சுவைபடப்பாடிய பல்வகைக் 
கவிகளையும் , கவிகளின் பொருள்களையும் , திருக்கு , மடக்கு, 
சிலேடை முதலிய சொல்லணிச் சுவைகளையும் , வேறு 
சுவைகளையும் , அரியசொற்களையும் அறியவல்லவராவர். 


ரூ.உ. 


“ இச்சரித்திரம் வித்தைக்கண் விருப்புடைய பாலகர் பொருட் 
டுச் செய்யப்பட்டது " - நூலாசிரியர் . 
இலக்கியச்சொல்லகராதி . இது சிந்தாமணி , சிலப்பதி 
காரம் முதலியவைகளிலும் பாரதம் , இராமாயணம் , சந்த 
புராணம் முதலியவைகளிலும் வருகின்ற அருஞ்சொற் 
களாகிய இலக்கியச்சொற்கள் பலவிற்குப் பொருள் விளக் 
குவது . ரூ . க . அணா ச . 

பெரிய இலக்கியங்களிலுள்ள அரிய சொற்களெல்லாம் 
இதன்கண் உண்மையால் இது தமிழ் நூலாராய்வார்க் கெல்லாம் 
அதிகமாகப் பயன்படுமென்று கருதுகிறேன் - பா . ராஜாாஜே 
சுலா சேதுபதி . 
யாப்பருங்கலக்காரிகைப்புத்துரை ( இரண்டாம் பதி 
ப்பு ). இது நிர நிறையாகக் கூறிய இலக்கணப்பாக்களையும் 
உதாரணப் பாக்களையும் இயைபுறப் பிரித்துக் காட்டியும் 
முன்னிலாது கட்டளைக்கலிப்பா 

கட்டளைக்கலித்துறை 
என்னுமிவற்றினங்களைப் புதிதாகச் சேர்த்தும் வண்ணங் 
களின் பொருள்களை விளக்கியும் சிற்சில உதாரணச் செய் 
யுட்களைப் புதிதாகக் காட்டியும் சிறப்பும் விளக்கமுமுற 
எழுதப்பட்டது . ரூ.க. அணா அ . 


2 


" தங்கள் தூலை ஆங்காங்குப் பார்த்து வந்தவளவில் விஷயங் 
களை எவ்வளவு தெளிவுபடுத்தக் கூடுமோ அவ்வளவு தெளிவுடனும் 
ஏற்ற உதாரணச் செய்யுட்களுடனும் அதுவிளங்கா நின்றது " 
- பொ . பாண்டித்துரைத் தேவர் . 
தண்டியலங்காரப்புத்துரை ( இரண்டாம் பதிப்பு ). 
இது முன்னைய பதிப்பிலும் பார்க்கப் பல திருத்தங்கள் 
பெற்றுள்ளது . விஷயங்கள் ஒவ்வொன்றும் விளக்கமுறும் 
வண்ணம் வேறு வேறாகப்பிரித்தும் , உதாரணச் செய்யுட் 
களைத் தக்கவாறு அமைத்தும் விளங்குகின்றது . ரூ.க. 
அணா கஉ . 

" கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் பெரிதும் பயன்படுமாறு சொற் 
சுருக்கமும் பொருட்சுருக்கமும் பொருந்த யாழ்ப்பாணத்துச் 
சுன்னாகம் ஸ்ரீமத் . அ குமாரசுவாமிப்பிள்ளையவர்களால் உரை 
யியற்றப் பெற்று வெளிவந்தது . -- செந்தமிழ் . 
கம்பராமாயணம் , பாலகாண்டம் அரும்பதவுரை . புல 
வரவர்களும் திரு . தி . த . கனகசுந்தரம்பிள்ளையவர்களும் 
இயற்றியது . இது முன்னுள்ள அச்சுப் பிரதிகளிலும் 
பார்க்கத் திருத்தம் பெற்றுள்ளது . பல செய்யுட்கள் பல 
ஏட்டுப்பிரதிகளோடு ஒப்புநோக்கித் திருத்தப்பெற்றுள் 
ளன . திருத்தப்பட்ட மூலபாடங்கள் மிகப்பொருத்தமுள் 
ளன . அரியனவும் புதியனவுமாகிய அரும்பதவுரையும் 
அ மந்துள்ளது . ரூ . உ . 
அகப்பொருள் விளக்கப்புத் துரை. புலவரவாகளும் 
மேற்படி திரு. தி . த . க . பிள்ளையவர்களும் இயற்றியது . . 
இது பல சூத்திரங்களுக்குப் புத்துரை கூறியும் , விடயங் 
களையும் உதாரணங்களையும் ஒருங்கு கூட்டி விளக்கியும் 
பலவாறு புதுக்கியது . ரூ.க. அணா ச . 
திருவாதவூரர்புராணவுரை . பல ஏட்டுப் பிரதிகள் 
கொண்டு திருத்தப்பட்ட மூலபாட முடையது . உரை புதி 
தாக எழுதப்பட்டிருக்கின்றது . ரூ.க. அணா ச . 
மேகதூ தக்காரிகை . இது குபேரன் சாபத்தாற் பிரிந் 
திருந்த இயக்கனொருவன் தன்மனைவிக்குத் தூது விட்ட 
தாகப் பலவித வருணனையமைத்து வடமொழியிற் காளி 
தாச மகாகவி செய்த மேகதூதத்தின் பொருள்களைத் தமி 


C 


ழிற் பெயர்த்துக் கட்டளைக்கலித்துறையிற் செய்தது ... 


அணா கா . 


இதன்கண் உள்ள செய்யுளெல்லாம் சொல்வளம் நிரம்பி 
நன்றிசைக்கு முரைவழி நன்னெடுங் குன்றிசைப்பது போல் 
முதனூலை ஒத்த மொழி பெயர்ப்புக் கொண்டு விளங்குகின்றன . " 
- செந்தமிழ் . 
சாணக்கிய நீதிவெண்பா. இது வடமொழியிற் சாணக் 
கிய பண்டிதர் . செய்த சாணக்கியசதகம் என்னும் நீதி 
நூலின் மொழி பெயர்ப்பு. வெண்பாக்கள் 

பழைய 

வெண் 
பாக்கள் போல மிக்க சுவையும் இசையும் அமைந்துள்ளன . 


அணா 2 .. 


இதோபதோம் . இது எல்லா நூல்களையும் நன்கு கற்றுப் 
பண்டிதனாய் விளங்கிய விட்டுணு சர்மர் என்னும் வேதிய 
ராலே சுதர்சனன் என்னும் அசனுடைய பிள்ளைகளுக்கு 
அரசியலுணருமாறு உபதேசிக்கப்பட்ட நீதி வாக்கியங் 
களும் சுலோகங்களும் அவற்றிற்கியைந்த கதைகளும் 
அமைந்துள்ள வடமொழி நீதிநூலைச் சுருக்கித் தமிழில் 
வசன ரூபமாகச் செய்யப்பட்டது. படிப்பவர்க்கெல்லாம் 
இனிமை , நன்மை , விநோதம் , விருப்பம் , விற்பத்தி முதலி 
யவைகளைப் பயக்கும் புண்புடையது . இது தற்காலப் பள் 
ளிக்கூட மாணவர் உபயோகிக்கத் தக்கது . அணா அ . 
சிசுபாலசரிதம் . இது வடமொழியிற் சிசுபாலவதக மகா 
பாரதம் , பாகவதம் முதலிய இதிகாசங்களிற் சொல்லப்படும் 
சிசுபாலன் என்பவனுடைய கதையைத் தமிழில் மொழி 
பெயர்த்து வசனரூபமாகப் பள்ளிக்கூடமாணவர் பொருட்டு 
எழுதப்பட்டது. அணா சு . 

தமிழிலே உரை நடையில் இதுபோலும் மொழிபெயர்ப்பு 
நூல் செய்தவர் இல்லையெனலாம் . " 
சூடாமணி நிகண்டு , முதலாந் தொகுதி . இது அரு 
கன் சிவன் முதலிய தேவர்களின் நாமங்களாகிய அநகன் , 
எண்குணன் , சங்கரன் முதலிய பதங்களுக்கெல்லாம் வட 
நூல்களிலும் , தமிழ் நூல்களிலும் தேடி எழுதப்பட்ட 
ஒன்றும் பலவுமாகிய பொருள்களையும் சில 
கதைகளையும் உடையது . 

அணா ச . 


ரின் 


சூடாமணி நிகண்டு , இரண்டாந் தொகுதி . இது முதற் 
றொகுதி போல எழுதப்பட்ட சொற்பொருளுடையது . 


அணாரு . 


அணா .. 


மாவைப்பதிகம் . இது மாவைச் சுப்பிரமணிய சுவாமி 

மீது பாடப்பட்டது . 
சதாசாரக்கவித்திரட்டு . இது சைவ நூல்களாகிய சித்தி 
யார் , ஞானாமிர்தம் முதலியவைகளுள் ஆங்காங்குவரும் 
சில கவிகளும் புறத்திரட்டு என்னும் பழைய நீதிநூவி 
னின்று சிலகவிகளுமாக ஏறக்குறைய நூறுகவிகள் வரை 
யிலே எடுத்துக்கோவை செய்யப்பட்டது . அணா ச . 
கண்ணகிகதை. சிலப்பதிகாரக்கதைச் சுருக்கம் . அணா க . 
சிவத்தோத்திரக்கவித்திரட்டு . இது தேவாரம் , திரு 

வாசகம் , திருப்பல்லாண்டு , திருப்புகழ் , பெரிய புராணம் , 
திருப்பொற்சுண்ணம் , முதலிய அடங்கியது . அணா . 
முத்தகபஞ்சவிஞ்சதி . இது சுன்னாகம் முத்துக்குமார 
கவிராச்ரவர்கள் இயற்றிய பல தனிநிலைக்கவிகளைத் திரட்டி 

அச்சிடப்பட்டது . 
ஞானக்கும்மி , யேசுமதபரிகாரம் . இவை மேற்படி 

மாசர்வர்கள் கீறிஸ்த பாதிரிமார் போதனைகளைக் கண் 
தூ பாடிய அரிய நூல்கள் . 

அணாங . 
மறைசையந்தாதி , அரும்பதவுரை. 

அணா உ . 
கலைசைச்சிலேடைவெண்பா, அரும்பதவுரை அன 


அணா உ . 


கலி 


2 ... 


கு . அம்பலவாணபிள்ளை 
சுன்னாகம் , யாழ்ப்பாணம் , இலங்கை 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த்தாய் 67 - வெளியீடு TA 
அ . குமாரசாமிப்புலவர் புதுக்கியது 

O 


தண்டியலங்காரம் 


Pub No : 874 
ISBN : 978-93-85165-29-0 
தண்டியலங்காரம் 


160.00 


